காரைக்காலம்மையார் 
தென்னிந்திய இசையின் 

தாய் 


KARAIKKAL AMMAIYAR 

MOTHER OF 
SOUTH INDIAN MUSIC 


ஆசிரியர் 


ஞானாம்பிகை குலேந்திரன் 
Gnanambikai Kulendran 


நாக 


Department of Tamil Development - Culture 
Government of Tamil Nadu 

india 


காரைக்காலம்மையார் 
தென்னிந்திய இசையின் தாய் 


KARAIKKAL AMMAIYAR 
MOTHER OF SOUTH INDIAN MUSIC 


ஆசிரியர் 


ஞானாம்பிகை குலேந்திரன் 
Gnanambikai Kulendran 


FE 


Department of Tamil Development - Culture 
Government of Tamil Nadu 

India 


с 


Government of Tamil Nadu 
First Edition : April 1996 


Price : Rs . 404 


Printed by the Tamil University Press 
Thanjavur 613 001 . 


திருவாலங் காட்டில் ஆடும் அப்பனும் 
தூக்கிய திருவடிக்கீழமர்ந்து பாடும் அம்மையும் 


காரைக்காலம்மையார் 
தென்னிந்திய இசையின் தாய் 


ஞானாம்பிகை குலேந்திரன் 
பி.ஏ , ( ஆனர்சு ), எம்.ஏ , பிஎச்டி , 

தலைவர் 

இசைத்துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

தஞ்சாவூர் 


KARAIKKAL AMMATYAR 
MOTHER OF SOUTH INDIAN MUSIC 


Gnanambikai Kulendran 
B.A. , ( Hons ) , M.A. , Ph.D. , 

Head 
Department of Music 
Tamil University 

Thanjavur 


பொருளடக்கம் 


பக்கம் எண் 


அணிந்துரை 


ix 


வாழ்த்துரை 


xi 


An Appreciation 


XV 


நூலாசிரியர் உரை 


xix 


Author s Note 


xxiii 


காரைக்காலம்மையார் தென்னிந்திய இசையின் தாய் 


0 ] 


03 


06 


08 


போற்றப்படும் இயலிசையாளர் 
தெய்வீக வாழ்க்கை 
அம்மையார் பாடிய இசைப் பாடல்கள் 
அம்மையார் பதிக வழியில் இசை உருப்படிகள் 
வழி வழி அம்மையார் இசைக்கு முதன்மை 
கருநாடக இசையில் அம்மையார் பண்கள் 
வட நாட்டிசையில் இந்தளப் பண்ணிசை 
தென்னிந்திய இசையின் தாய் 
குறிப்புக்கள் 


10 


11 


14 


15 


16 


திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 


முதலாம் திருப்பதிகம் 


17 


21 


23 


பாடும் முறை 
இரண்டாம் திருப்பதிகம் 
பாடும் முறை 
இராகச் சிறப்பியல்பு 


26 


27 


vii 


நட்டபாடைப் பண் அகராதி 


29 


31 


கம்பீர நாட்டை இராக உருப்படிகள் 
இந்தளப் பண் பதிக அகராதி 
மாயாமாளவகௌளை இராக உருப்படிகள் 


32 


36 


Karaikkal Ammaiyar 
Mother of South Indian Music 


43 


45 


48 


Music Composers of excellance 
Divinc Life 
Music Compositions of Ammaiyar 
Influence of Ammaiyar s Padihams 

on latcr composers 
Priority of place for Ammaiyar s Music 
Inthalp Pan Isai in North Indian Music 
Claim as Mother of South Indian Music 


50 


51 


54 


55 


Notes 


56 


57 


61 


Thiruvalankattu Mootha Tiruppathiham s 

First Tiruppadiham 
English Translation 
The Melody 
Second Tiruppadiham 
English Translation 
The Melody 
Unique characteristics of the Ragas 


65 


67 


71 


75 


77 


Acknowledgement 


79 


பேராசிரியர் 
முனைவர் கி. கருணாகரன் 
துணைவேந்தர் 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

தஞ்சாவூர் 


கழகம் 


பல்கலை 


மாதுவதல்லாம்உயர்கல் 


தந்தார் 


தமிழ்நாடு 


அணிந்துரை 


முன்பே 


* 


இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகட்கு 
தனக்கென 

ஒரு வாழ்வையும் வரலாற்றையும் வகுத்துக் 
கொண்ட பெருமை கொண்டது நம்நாடு . தமிழ் மொழி 
நீண்டதொரு வரலாற்றினையும் நெடியதொரு கலை , 
இலக்கியப் பாரம்பரியத்தையும் 

கொண்டது . 

தமிழை 
முத்தமிழ் 

மொழிவதிலிருந்தே இசைத் தமிழின் 
இன்றியமையாமை நன்கு புலனாகும் . தமிழைப் பக்திமொழி 
என்றும் கூறுவர் . 

நாயன்மார் அறுபத்துமூவருள் 
காரைக்காலம்மையாரும் ஒருவர் . இவர் நாயன்மாருள் 
காலத்தால் முற்பட்டவர் . 


என 


சைவ 


காரைக்காலம்மையார் 

பாடிய அற்புதத்திருவந்தாதி , 
திருவிரட்டை மணிமாலை , திருவாலங்காட்டு மூத்த 
திருப்பதிகங்கள் ஆகியவற்றில் திருப்பதிகங்கள் இரண்டும் 
இனிய பண்களில் பாடப்பெற்ற இசைப் பாடல்களாகும் . 
கொங்கைதிரங்கி என்ற 

முதற்குறிப்புடைய மூத்த 
திருப்பதிகம் நைவளப் 

பண்ணிலும் 

எட்டியிலவம் 
எனத் தொடங்கும் இரண்டாவது மூத்த திருப்பதிகம் 
இந்தளப் பண்ணிலும் அமைந்தவை . காரைக்காலம்மையார் 
தமிழ்ப் பண்களால் வகுத்துத்தந்த இசைமுறைகள் பல்வேறு 
திராவிட மொழிகளின் இன்றைய இசை வளர்ச்சிக்கு 
அடிப்படையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன . கருநாடக 
இசை மேதைகளுக்கும் தேவாரப் பண்ணிசை 

பாடிய 


X 


நாயன்மார்களுக்கும் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த 
காரைக்காலம்மையார் பாடிய நட்டபாடைப் 

பண்ணும் 
இந்தளப் பண்ணும் அவரது காலத்திற்குப் பின்னால் தமிழ் , 
தெலுங்கு , கன்னட 

மலையாள மொழிகளில் இசையை 
வளர்த்தவர்களுக்கு முன்னோடியாக விளங்கியது . தென்னக 
மொழிகளில் பிற்கால வளர்ச்சிக்கு வித்திட்ட இசைமேதை 
மூத்த தமிழ் மகள் காரைக்காலம்மையாரைத் தென்னிந்திய 
இசையின் தாய் என்பதைச் சான்றுகாட்டி நிறுவியுள்ளார் 
இந்நூலாசிரியர் . தமிழக அரசு 

இவரது ஒப்பற்ற 
ஆய்வுத்திறனை இனங்கண்டு பெருமைப்படுத்துவது 
பாராட்டிற்குரியதாகும் . 


பேராசிரியர் ஞானாம்பிகை குலேந்திரன் அவர்கள் 
தமிழ்ப் பல்கலைக்கழக இசைத்துறையின் தலைவராக 
விளங்குகிறார் . இசைத் துறையில் பல அரிய நூல்களைப் 
படைத்தவர் இவர் . தமிழக அரசு இவர் எழுதிய பரத இசை 
மரபு என்னும் நூலுக்குச் சிறப்பு நூல் பரிசு வழங்கிச் (சனவரி 
1996 ) சிறப்பித்தமை பெருமைக்குரியது . இவரது ஆய்வுகள் 
இசையுலகில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவை .. தமிழ் 
இசையில் புதுத்தடம் பதித்துள்ள இவ்வாய்வு நூலைத் 
தமிழகம் வரவேற்பதன் மூலம் 

மூலம் ஆசிரியர் இன்னும் 
நூல்களை வெளிக்கொணர 

ஊக்கம் 

அளிக்கும் 
நம்புகிறேன் . 


பல 


என 


தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமைச் சிறப்பும் 
ஆராய்ச்சித் திறனும் கொண்ட முனைவர் ஞானாம்பிகை 
குலேந்திரன் அவர்கள் பல்வகைச் சிறப்புக்கள் அடைவார் 
என்பது எனது உறுதியான நம்பிக்கை. இசைப் பேரறிஞர் 
முனைவர் 

ஞானாம்பிகை குலேந்திரனின் ஆய்வுப் பணி 
மேலும் மேலும் சிறக்க எனது இதயங்கனிந்த வாழ்த்துக்கள் . 


23 ஊற 


1 


நாள் : 29.03 . 1996 


( கி . கருணாகரன் ) 


வை . பழனிச்சாமி , இ -ஆப , 
அரசுச் செயலாளர் 


தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத் துறை 

தலைமைச் செயலகம் 

சென்னை 600 009 


தமி 


வாழ்த்துரை 


சைவ 


தென்னிந்திய இசை வரலாற்றில் சிறப்புற 

இனங் 
காணப்படும் இயலிசைப் பேரறிஞர்க்கெல்லாம் காலத்தால் 
மூத்தவராயும் முன்னோடியாயும் விளங்குபவர் காரைக்கால் 
அம்மையார் . 

நாயன்மார் அறுபத்து மூவரில் 
அம்மையாரும் ஒருவராகத் திகழ்கின்றார் . இவர் வாழ்ந்த 
காலம் கி . பி . ஐந்தாம் நூற்றாண்டாகும் . ஈடிலா இன்பந்தரும் 
இறைவன் திருவடியடைந்து என்றென்றும் ஈசனைப் பாடி 
மகிழ விழைந்தார் அம்மையார் . 


பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் 

உன்னை என்றும் 
மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் 

மகிழ்ந்து பாடி 
அறவா ! நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க " 


என மனமுருகி வேண்டியவர் அம்மையார் . இறையருளால் 
மெய்யுணர்வு பெற்ற அம்மையார் இறைவனின் அற்புதத்தை 
வியந்து 

அற்புதத் திருவந்தாதி பாடினார் . பின்னர்த் 
திருவைந்தெழுத்தின் பெருமையைப் புகழ்ந்து திருவிரட்டை 
மணிமாலை பாடினார். திருவாலங்காட்டிற்குச் செல்லும்படி 
இறைவனால் பணிக்கப்பட்ட அம்மையார் அங்கு தலையால் 
நடந்து சென்று கூத்தப் பெருமானின் 

பெருமானின் ஞானானந்தக் 
கூத்தைக் கண்ணாரக் கண்டு நட்டபாடை இந்தளம் ஆகிய 


xii 


இருபண்களில் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் பாடி 
மகிழ்ந்தார் . சைவத்திருமுறைகள் பன்னிரெண்டனுள் 
அம்மையார் பாடியவை பதினோராந்திருமுறையில் இடம் 
பெற்றுள்ளன . அம்மையார் பாடியருளிய 

பாடியருளிய இம்மூவகைப் 
பாவகைகளும் காலத்தால் முந்தியவை , 


அவைகளைக் கொண்டுதான் அம்மையார் காலத்திற்குப் 
பின் வந்த தேவாரம் பாடிய சீர்காழி திருஞான சம்பந்தர் , 
திருநாவுக்கரசர் முதலிய நாயன்மார்களும் தங்களது 
பதிகங்களைப் பழந்தமிழ் ராகங்களின் பெயராலேயே பாடி 
வந்தனர் . இவ்வாறே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய முதல் 
தேவாரப் பதிக இசையும் காரைக்கால் அம்மையார் பாடிய 
இந்தளப் பண்ணிலமைந்த இசையேயாகும் . பிற்காலத்தில் 
தேவார ஆசிரியர்களைப் பின்பற்றிய தமிழிசை 
மும்மூர்த்திகளான முத்துத்தாண்டவர். மாரிமுத்தாப் 
பிள்ளை , அருணாசலக் கவிராயர் ஆகிய மூவரும் , இவர்களின் 
இசை 

வழிவந்த இசை மும்மூர்த்திகளான தியாகராச 
சுவாமிகள் , முத்துசாமி தீட்சிதர் , சியாமா சாத்திரிகள் 
ஆகியோரும் மற்ற இசையாளர்களும் காலத்தால் முற்பட்ட 
காரைக்கால் அம்மையாரையே முன்னோடியாகக் கொண்டு 
இசைப்பாடல்களைப் பாடிச் சிறப்புப் பெற்றனர் . 


தஞ்சையில் நடைபெற்ற எட்டாம் 

உலகத் தமிழ் 
மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் 
ஜெ . ஜெயலலிதா அவர்கள் மாநாட்டின் இறுதித் 
தீர்மானங்களில் ஒன்றாகக் காரைக்கால் அம்மையார் 
தென்னிந்திய இசையின் தாய் " என உலகறிய அறிவித்தார். 
முதலமைச்சரின் வாக்கிற்கு வடிவம் தரும்வகையில் முனைவர் 
ஞானாம்பிகை குலேந்திரன் அவர்கள் எழுதியுள்ள இந்நூல் 
அமைகின்றது . 


xiii 


இந்நூலில் ஆசிரியர் காரைக்காலம்மையாரின் வரலாறு , 
அம்மையார் பாடிய இசைப் பாடல்கள் , அம்மையார் பதிக 
வழியில் இசை 

இசை உருப்படிகள் , அம்மையார் இசை பெறும் 
முதன்மை , அம்மையார் 

பாடிய பண்கிளின் விளக்கம் , 
அப்பண்கள் அன்று முதல் இன்றுவரை பெருமையுடன் 
போற்றப்பட்டு வரும் சிறப்பு , வடநாட்டு இசையிலும் 
இப்பண்கள் போற்றப்பட்டு வழக்கில் உள்ளமை 
ஆய்வுதி 

தெளிவான விளக்கங்கள் தந்துள்ளார் . 
தென்னிந்திய இசையின் மூத்த தாய் காரைக்காலம்மையார் 
பாடிய பாடல்களும் , நட்டபாடை, இந்தளம் ஆகிய 
பண்களில் அமைந்த பதிகப்பாடல்கள் erflur இராகம் 
தாளத்தோடு சுரப்படுத்தப்பட்ட பகுதிகளும் நூலில் 
இணைக்கப்பட்டுள்ளமை போற்றுதற்குரியது . 


ஆகிய 


இறைமைப் பாடல்களை எழுதவும் பாடவும் விளக்கம் 
தரவும் இறைமை உணர்வு உடம்போடும் உள்ளத்தோடும் 
இரண்டறக் கலந்திருக்க 

வேண்டும் . 

உள்ளத்தில் 
உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒலியுண்டாகும் " 
என்று பாரதியார் பாடினார் . இந்தப் பேறு எல்லோர்க்கும் 
அமைவதொன்றல்ல . 

பேராசிரியர் ஞானாம்பிகை 
குலேந்திரன் தாம் கூற விழைந்த கருத்தைத் தம் நூலில் 
எடுத்துக்காட்டியுள்ள திறம் பெருமைக்குரியது . 


என 


இவ்விழுமிய நூலை எழுதிக் காரைக்காலம்மையாரைத் 
தென்னிந்திய இசையின் 

தாய் 

நிறுவிய பெருமை 
இவ்வாசிரியர்க்குரியது , 

முனைவர் 

ஞானாம்பிகை 
குலேந்திரனின் ஆய்வுச்சிந்தனை மேன்மேலும் சிறந்து 
பெருகிப் பல்வேறு அரிய நூல்கள் எழுத அவரை மனமார 
வாழ்த்துகிறேன் . 


நாள் : 21.3.1996 


( வை . பழனிச்சாமி ) 


Sekkizhaar Adi - p - Podi 
T. N. Ramachandran 


Director 
International Instituic 
of Saiva Siddhanta Research 

Dharmapuram 
Mayiladuthurai. 


An Appreciation 


It is women - scholars who are naturally attracted by 
Karaikkal Ammaiyar . Among the more famous works , Dr. 
S. Sasivalli s " Karaikkal Ammaiyar " (1994 ) , Dr. Saroja 
Sundararajan s " Glimpses of the History of Karaikkal" 
( 1985 ) and Dr. M.S. Shantha s " Karaikkal Ammaiyarum 
Akka Maha Deviyum " ( 1994 ) mcrit mention , We have , 
thanks to the strenuous efforts of Dr. Gnanambika 
Kulendran , now with us , a bilingual monograph on St. 
Peyar. This work supplies a long - felt want and is there 
fore thrice welcome. Indccd it heralds a brcakthrough in , 
the field of rescarch relating to South Indian Music . 


Verse 17 of the Tirulthondar Purana Varalaru , reckons 
only sixty tani atiyar ( individually named servitors of 
Siva ) , leaving out of account St. Sundarar and his parents . 
Again verse 46 of the above - mentioned Varalaru affirms as 
follows: " Tirugnanasambandar, Tirunavukkarasar and 
Peyar are thc adepts in Tamil poesy ( iyal ) as well as music 
( isai ) . Tirunalaippovar , Anayar , Panar and the group of 
Siva s minstrels are the pastmasters in Tamil music . Ai 
Atikal, Tirumoolar, Kariyar, the group of bards unflawed 
by falsity and Ceraman Peruman are well versed in Tamil 


xvi 


poesy . " ( Vide page 31 , St. Sekkizhar by Sekkizhar Adi - p 
Podi T.N.R. , Sahitya Akademi, 1994 ) . Of the many bards 
of the Periya Puranam , only the above mentioned three are 
referred to as valiant in both iyal and isai. Obviously St. 
Peyar flourished centurics before the other two . She is 
therefore entitled to be hailed as The Mother of South 
Indian Music . 


When Lord Siva asked Peyar what her prayer was , she 
answered thus : 


" I seek birthlessness ; should I be 
Born again , then Ict me never , never forget You ; 
Also lct me pray for the boon to hymn in delight, 
O Holy One , seated near beneath your feet when 

you dance ." 


Lord Siva was pleased to grant her the boon she 
sought . Makers of her icon / portrait- sculpture have taken 
care to cast or chisel her icon or portrait - sculpture in keep 
ing with the boon granted to her by Lord Siva . In all 
icon / portrait - sculptures, she is therefore represented as sit 
ting near beneath the hallowed feet of the Lord - Dancer , 
singing ecstatically , keeping time with a pair of cymbals. 


The puzzling question that now arises is this . Is she 
hymning the dance of Siva ? Or , is Siva dancing out her 
hymn ? Such is the ineffably remarkable rapport between 
the deity and the devotee that it is not possible for anyone 
to unriddle this puzzle . All one knows is that the singer 
sings and the Dancer dances and vice versa . 


St. Peyar brought to the fore à couple of pann - s , 
namely Indalam and Naivalam . Indalam is the pann which 
animates 

St. Sundarar s 

very 

first decad which 


xvii 


apostrophizes Lord Siva as Pitthaa . Naivalam is the pann 
which automatically surfaces up in the mind of Kambar 
when he chooses to describe the advent of Sita . He hails 
Sita as " Naivalam Navitru Mozhi " ( She whose utterances 
are sweet as the Naivalam pann ). Every Saivite knows 
that the pann of the first twentytwo decads of the First 
Tirumurai is Nattapadai which is Naivalam and that the 
pann of the first thirtynine decads of the second Tirumurai 
is Indalam . 


The monograph for which I am privileged to indite an 
Appreciation is the outcome of the rapturous lucubrations 
of a well - informed scholar . It is written from an entirely 
new perspective . It throws open a vista hitherto withheld 
from the vision of researchers. As of right, Dr. Gnanam 
bika has earned the gratitude of many a research scholar . 
I but feel that this work marks a grand inauguration . 
Much good is bound to emerge as days roll on . 


On behalf of the world of scholars , I bid a warm wel 
come to this opus small in size , but great, very great in 
worth 


23.3.96 


Sekkizhaar Adi - p - Podi 
T. N. Ramachandran 


நூலாசிரியர் உரை 


தஞ்சையில் 

மிக்க 

எழுச்சியுடன் சனவரித் திங்கள் 
1995 இல் நடைபெற்ற எட்டாம் உலகத்தமிழ் 
மாநாட்டின்போது தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் 
புரட்சித்தலைவி டாக்டர் ஜெ . ஜெயலலிதா அவர்கள் , 
மதிப்புயர் தமிழக அமைச்சர்கள் , உலகளாவிய தமிழ்ப் 
பேரறிஞர் பெருமக்கள் முதலானோர் 

முன்னிலையில் 
காரைக்காலம்மையார் தென்னிந்திய இசையின் தாய் எனப் 
போற்ற 

தகைமைக்கான ஆய்வு முடிவுகளை 
முன்வைக்கும் அரிய வாய்ப்பினைப் பெற்றேன் . இக்கருத்து 
ஏற்கப்பட்டு மாநாட்டின் நிறைவு நாள் விழாவில் தமிழக 
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டின் இறுதித் 
தீர்மானங்கள் ஒன்பதில் எட்டாம் தீர்மானமாகக் 
காரைக்காலம்மையார் தென்னக இசையின் தாய் 

என 
உலகறிய அறிவித்தார்கள் . 


வேண்டிய 


தென்னிந்திய இசைக்குத் தமிழர் பங்களிப்புக் குறித்த 
எனது 

ஆராய்ச்சிகளின் போது மூத்த தமிழ் மகள் 
காரைக்காலம்மையாரின் 

ஈடிணையற்ற பங்களிப்பு 
இதுவரை கண்டறியப்படாது போனமை எம் கவனத்தை 
ஈர்த்ததன் விளைவே இவ்வாராய்ச்சி வெளிப்பாடு . 
காரைக்காலம்மையார் தென்னிந்திய இசையின் தாய் என 
அழைக்கப்படவேண்டும் என்பதற்கான மிக முக்கியச் 
சான்றாதாரங்கள் இந் நூலில் தரப்பட்டுள்ளன . உலகின் 


XX 


பழம்பெரும் இசைக்கலைக்குத் தமிழரின் பங்களிப்பு 
எத்தனை உயர்ந்தது 

என்பதை 

இந்த ஆய்வு முடிவுகள் 
உறுதிப்படுத்தும் . 

உலகளாவிய நிலையில் 
அறியப்படவேண்டும் என்பதால் 

இந் நூல் 

தமிழிலும் 
ஆங்கிலத்திலும் வெளியிடப்படுகிறது . 


மாண்புமிகு தமிழக 

முதலமைச்சர் 

அவர்கள் 
எனக்களித்த அளப்பரிய ஊக்குவித்தலுக்கு என் 

மனம் 
நிறைந்த நன்றிகள் . அவர்கள் ஆணைப்படித் தென்னிந்திய 
இசையின் வளமைக்கு வழிகாட்டிய ஒப்பற்ற காரைக்கால் 
அம்மையாரை உலகம் அறிந்து கொள்ளத் தமிழக அரசு பல 
நடவடிக்கைகள் மேற் கொண்டு வருகிறது . தென்னிந்திய 
இசையின் தாய்க்கென்று ஒரு பொருத்தமான நாளில் விழா 
எடுக்கத் தீர்மானித்தமையும் பெருமைக்குரியது , 


தமிழக அரசு தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத் துறை 
அரசுச் செயலாளர் மதிப்புயர் திருமிகு வை . பழனிச்சாமி , 
இ ஆம் , அவர்கள் இது தொடர்பான செயன்மைகளில் மிகுந்த 
ஆர்வத்தோடு தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இந் நூல் 
வெளியாவதற்கு அரசு நிதி தந்தும் இனியதொரு வாழ்த்துரை 
வழங்கியும் ஊக்குவித்தமைக்கு மிக்க நன்றி . 
செயற்பாடுகளை ஆரம்பத்தில் முன்னின்று தொடக்கி வைத்த 
தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத் துறை முன்னாள் அரசுச் 
செயலாளர் மதிப்புயர் திருமிகு இரா . கிறித்துதாசு காந்தி , 

அவர்களை இவ்வேளை நினைவு கொண்டு 
மகிழ்கின்றேன் . 


தமிழ்ப் பல்கலைக்கழக 

துணைவேந்தர் 
முனைவர் 

கருணாகரன் அவர்கள் 


மதிப்புயர் 
நூலுக்குச் 


xxi 


எனது 


சீரியதோர் அணிந்துரை வழங்கிச் சிறப்பித்ததோடு , தமிழக 
அரசு 

பெற்றுத் தமிழ்ப் பல்கலைக்கழகச் சிறப்பு 
வெளியீடாக இந்நூல் வெலிவரப் பெரிதும் உதவியமைக்கு 

உளம் நிறைந்த நன்றி . தமிழ்ப் பல்கலைக்கழக 
முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ஔவை நடராசன் 
அவர்கள் 

இந்த 

ஆய்வின் சிறப்பினைச் சான்றோர் 
அவைகளில் எடுத்துரைத்துப் பெருமைப்படுத்தியதை ஈண்டு 
நன்றியோடு நினைவு கூருகிறேன் , 


பேரறிஞர் சேக்கிழார் அடிப் பொடியார் திருமிகு 
டி என் . இராமச்சந்திரன் அவர்கள் பெருமதிப்பிற்குரியவர் . 
மதிப்புரையால் இந் நூலிற்குப் பெருமதிப்புச் சேர்த்தமைக்கு 
என் நன்றி . 


இந் நூல் வெளியாவதற்குத் துணை நின்ற பதிவாளர் 
முனைவர் 

அப்துல்ரசாக் அவர்களுக்கும் அச்சக 
ஏற்பாடுகளை மனமுவந்து செய்துதவிய துணைப் பதிவாளர் 
திருமிகு இரா . சுப்பராயலு அவர்களுக்கும் என் நன்றி என்றும் 
உரித்தாகும் . அச்சக உதவிப் பணி மேலாளர் திரு பொன் 
கோதண்டராமன் அவர்களுக்கும் , அழகுற இந்நூலை 
கணிப்பொறியின் மூலம் அச்சேற்றி தந்த திரு நா . 
இராமகிருட்டிணன் மற்றும் 

த . இராசராசன் 
ஆகியோருக்கும் முகப்பு படத்தை எழிலுற அமைத்த திரு எஸ் . 
கேசவனுக்கும் எனது உளம் நிறைந்த நன்றிகள் . 


முனைவர் பட்டப்படிப்பு ஆய்வு மாணவியர் 

மாணவியர் செல்வி 
இரா . கலைவாணி , செல்வி ந . ஜெயவித்யா, திருமதி இரா . 
புவனா மற்றும் தட்டச்சாளர் திருமதி உஷாராணி ஆகியோர் 
நல்கிய உதவிகளை நினைந்து மகிழ்கிறேன் . 


இம் முயற்சியில் அருந்துணை நின்ற எனது அம் 
கணவர் பேராசிரியர் அ . குலேந்திரன் அவர்களுக் 
ஸ்ரீகிருஷ்ணா , மகள் ஸ்ரீநாராயணி ஆகியோர்க்கு .. 
நன்றிகள் பல . 


5.4 1996 


ஞானாம்பிகை குலேந்திரன் 

தலைவா 

இசைத் துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

தஞ்சாவூர் 613 005 


sitor s Note 


I presented my latest research finding to claim Karaik 
kal Ammaiyar as the Mother of South Indian Music at 
the Eigth World Tamil Conference held in Thanjavur in 
January 1995 . This finding was accepted and kindly spot 
lighted as the eigth of the nine final declarations of the 
prestigious conference by the Honourable Chief Minister of 
Tamil Nadu Puratchi Thalaivi Dr. J. Jayalalitha . My sincere 
thanks and deep gratitude are due to the respected Chief 
Minister . 


My research in the field of South Indian Music with 
special reference to the contributions of the Tamils brought 
to my attention that Karaikkal Ammaiyar s unparalleled 
contributions to music had gonc unrecognised , I have in 
this small book given the more important evidences that 
adequately support and justify the claim for the conferment 
of the title Mother .of South Indian Music on Karaikkal 
Ammaiyar . This finding of mine will also help to get the 
rightful place for the contributions of Tamils in the world 
of ancient music . The intention of this book in English also 
is to serve the non - tamil international Scholars . 


I must thank the most respected Honourable Chief 
Minister Dr. J. Jayalalitha whose encouragement had been 


xxiv 


immeasurable . It is on her initiative that the Government 
of Tamil Nadu decided to publicise this peerless trail 
blazer in various ways inclusive of a suitable day of 
celebration for Karaikkal Ammaiyar as the Mother of 
South Indian Music . 


The Vice - Chancellor of the Tamil University Dr. 
K. Karunakaran was instrumental in getting the funds 
from the Tamil Nadu Government for this special publica 
tion by the Tamil University . My thanks and gratitude arç 
due to him . I must also thank him for his rencouraging 
precise forward . My thanks are due to the former Vice 
Chancellor Dr. Avvai Nadarajan for having particularly 
focused this research finding as an important research 
achievement of the Tamil University in several academic 
fora . 


In persuance of implementing the declaration of the 
Chief Minister , the Tamil Nadu Tamil Development and 
Cultural Department has taken various meaningful steps. 
Government Secretary Mr. V. Palanisamy, IA.S. , for Tamil 
Development and Culture has taken very keen interest. My 
thanks are due to him for the grant of funds for this publi 
cation and for the kind felicitations. I remember with 
gratitude the initial steps taken by the former Secretary for 
Tamil Development and Culture Mr. R. Christudoss 
Ghandi , I.A.S. , 


My Sincere thanks are due to Sekkizhaar Adi- p - Podi 
T. N. Ramachandran for the scholarly appreciation of this 
work . 


I deeply appreciate the help of the Tamil University 
Registrar Dr. P. Abdul Razaak and 

the Deputy 


XXY 


a 


Registrar Mr. R. Subbarayalu ,. who made this publication 
possible in short 

time . 

My thanks are due to the 
Assi . Works Manager Mr. Pon Kothandaraman , 
Mr. N. Ramakrishnan and Mr. D. Rajarajan , Mr S. 
Kesavan of the University Publication Division . 


With pleasure I remember the assistance given by 
the Doctoral researchers Miss . R. Kalaivani , Miss . N. 
Jayavidya , Mrs. R. Bhuvana and the typist Mrs. 
Usharani . 


I thank my beloved husband Prof. A. Kulendran and 
my children Sri Krishna and Sri Narayani for the under 
standing and their unstinted help in all my research en 
deavours , 


5.4.96 


Gnanambikai Kulendran 
B.A., ( Hons ), M.A. , Ph.D. , 

Head 
Department of Music 
Tamil University 

Thanjavur 


காரைக்காலம்மையார் 
தென்னிந்திய இசையின் தாய் 


இந்திய இசையின் இந்துஸ்தானி இசை , கருநாடக இசை 
என்ற இருபெரும் இசை விருத்திகளில் தென்னிந்தியாவில் 
வளம் பெற்ற கருநாடக இசைக்கு முன்னை வித்திட்டவர்கள் 
தமிழர்கள் . ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே 
இவர்கள் தமிழோடிசை பாடிய 

பண்ணிசை பின்னர்த் 
தென்னகமெங்கும் பரவிக் கருநாடக இசை எனப் பெயர் 
கொண்டு இன்று உலகளாவிய புகழோடு விளங்கி வருகிறது .. 


போற்றப்படும் இயலிசையாளர் 


கால 


தமிழ் நாடு , ஆந்திரம் , கருநாடகம் , கேரளம் ஆகிய நான்கு 
தென்மாநிலங்களுக்குரிய தென்னிந்திய 

இசை, 
ஓட்டத்தில் பல இயலிசை மேதைகளால் தமிழ் , தெலுங்கு, 
கன்னடம் , வடமொழி , மலையாளம் ஆகிய மொழிகளூடாகச் 
சிறப்புற வளம்படுத்தப் பெற்றிருக்கிறது . 

தமிழ்நாட்டில் கி . பி . 18 , 19 ஆம் நூற்றாண்டுகளில் . 
வாழ்ந்து தெலுங்கு, வடமொழி ஆகிய மொழிகளில் கிருதி , 
கீர்த்தனைகளைப் பாடிக் கருநாடக இசையில் வியத்தகு 
புதுமைகள் செய்தவர்கள் சியாமாசாத்திரி , தியாகைய்யர், 

, 
முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவர் . இசை உலகம் இன்று 
இவர்களைச் சங்கீத மும்மூர்த்திகள் என்று கொண்டாடி 
மகிழ்கிறது. 


2 


இம் மூவருக்கும் காலத்தால் மூத்தவர்கள் ( கி . பி . 16-18 ஆம் 
நூற்றாண்டு ) 

சீர்காழி முத்துத்தாண்டவர் , மாரிமுத்தா 
பிள்ளை , அருணாசலக் கவிராயர் ஆகியோராவர் . கருநாடக 
இசையைத் தமிழில் வாழ வைத்த இம் மூவரும் ஆதி 
மும்மூர்த்திகள் எனப் போற்றிப் பாராட்டப்படுகின்றனர் . 


கிருஷ்ணா மாவட்டத்தில் கி.பி. 17 ஆம் நூற்றாண்டில் 
வாழ்ந்து இராகச் சுவை ததும்பும் அற்புதமான பதங்களைத் 
தெலுங்கு மொழியில் பாடிக் கருநாடக இசையை 
அழகுபடுத்தியவர் க்ஷேத்ரக்ஞர் . பதங்களின் சிற்பி என்ற 
பாராட்டுப் பெருமைக்குரியவர் இவர் . 


கன்னட மொழியில் பதகளு 

என்னும் 

இசைப் 
பாடல்களைப் பாடியும் கருநாடக இசை பயிலுவோர்க்குப் 
பயிற்சிப்பாட அமைப்பினை வகுத்தும் கொடுத்தவர் 
புரந்தரதாசர் . கி . பி . 15-16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் 
கருநாடக சங்கீத பிதாமகர் என்று போற்றப்படுகிறார் . 


பல்லாயிரக்கணக்கான திருப்புகழ் பாடல்களைச் சந்த 
நயம் சிறக்கப் பாடித் தென்னிந்திய இசைக்குப் பெருமை 
சேர்த்த அருணகிரிநாதர் சந்தப் பாவலப் பெருமான் என்று 
புகழப்படுகிறார் . இவர் வாழ்ந்த காலம் கி.பி. 15 

ஆம் 
நூற்றாண்டாகும் . 


தமிழகமெங்கும் பத்திமை உணர்வைக் கி , பி . 7.9 ஆம் 
நூற்றாண்டுகளில் தமிழோடிசை பாடிப் பரப்பினோர் 
சம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் ஆகிய நாயன்மாராவர் . இவர்கள் 
தேவார மூவர் என்று வணங்கப்படுகின்றனர் . 


தென்னிந்திய இசை வரலாற்றில் 

வரலாற்றில் இவ்வாறு சிறப்புற 
இனங்காணப்படும் இயலிசைப் பேரறிஞர்க்கெல்லாம் 
காலத்தால் மூத்தவர் காரைக்கால் அம்மையார் . 


3 


காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த காலம் கி.பி. 5 ஆம் 
நூற்றாண்டாகும் .! . இற்றைக்கு ஏறத்தாழ ஓராயிரத்து 
ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன் , தமிழ் நாட்டில் காரைக்கால் 
என்னும் ஊரில் பிறந்து இனிய பாடல்களால் இறைவனைப் 
பாடிப் பரவிய இவ்வம்மையாரின் இயற்பெயர் 
புனிதவதியார் . காரைக்காலம்மையார் என்பது இவரது 
சிறப்புப் பெயராகும் . 


தென்னிந்திய இசையின் தாய் என இவரை மதித்துப் 
போற்ற வேண்டிய 

தகைமைச் சிறப்பினை ஆய்வு 
ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்துவது 

ஈண்டு எமது 
நோக்கமாகும் . 


தெய்வீக வாழ்க்கை 


சைவ நாயன்மார் அறுபத்து மூவருள் காரைக்கால் 
அம்மையாரும் ஒருவராகத் திகழ்கிறார் . புனிதவதி என்ற 
இயற்பெயருடைய இவ்வம்மையார் 

சோழநாட்டின் 
கடற்கரைப்பட்டினமாகிய காரைக்காலில் 

தனதத்தர் 
என்னும் வணிகர்குலத் தலைவரின் மகளாகப் பிறந்தார் . 
குழந்தைப் பருவம் முதற்கொண்டு சிவநாமத்தை எந்நேரமும் 
உச்சரித்தும் சிவனடிக்கு அன்பு 

செய்தும் 

சிவ 
அடியார்களைப் பணிந்து தொழுதும் சிவப் பண்பும் சிவ 
அன்பும் மிக்க மாதரசியாய் வளர்ந்து வந்தார் . 


மங்கைப் பருவம் எய்திய புனிதவதியார் 
நாகப்பட்டினத்துப் பெருவணிகர் நிதிபதியின் 

நிதிபதியின் புதல்வன் 
பரமதத்தனுக்கு இல்லறத் துணைவியாய் 

அமைந்தார் . 
அப்போதும் அவர் சிவனிடத்தும் சிவனடியாரிடத்தும் 
அன்பு பூண்டு வாழ்ந்து வந்தார் . தம் இல்லம் தேடி வரும் 
சிவனடியார்க்குத் திருவமுதளித்தும் தகுதிப்படிப் பொன்னும் 
மணியும் ஆடையும் தந்தும் இனிது வாழ்ந்தார் . 


4 


ஒருநாள் இவர் இல்லத்திற்குச் சிவனடியார் ஒருவர் 
பசியுடன் வந்தார் . அவருக்குத் திருவாமுதூட்டுவதற்குக் 
கறியமுது ஆக்கப்படாத நிலை . 


என 


அதன் 


தம் கணவர் பணியாள் மூலம் 

வைக்க 
அனுப்பியிருந்த இரு மாங்கனிகளில் ஒன்றைக் கனியமுதாகச் 
சிவனடியார்க்குப் படைத்து அம்மையார் உளம் மகிழ்ந்தார் . 
இல்லம் வந்த கணவருக்கு இருந்த மாங்கனியை அன்புடன் 
படைத்தபோது , 

இனிய சுவையால் 

மற்றைய 
மாங்கனியையும் அருந்தக் கேட்டார் கணவர் . இறையருளால் 
தெய்வ மாங்கனியொன்றை அம்மையார் பெற்றுக் 
கொடுத்தார் . அமுதினும் இனிய சுவைமிக்க அக்கனி 
இறையருளால் பெறப்பெற்றது என்பதை அறிந்த கணவர் 
இறைவன் திருவருளால் இன்னமும் 

மாங்கனியை 
அழைத்தளிப்பாய் எனக் கேட்டார் . திருவருளால் மற்றோர் 
மாங்கனியைப் பெற்றுக் கணவன் கையில் வைத்ததும் அது 
மறைந்தது . மனையாளின் தெய்வத் தன்மையைக் கண்டு 
உள்ளம் நடுக்குற்றார் கணவர் . இவள் தெயவந்தொழு 
குலத்தாள் என்றுணர்ந்து எவருக்கும் சொல்லாமல் அவரை 
விட்டுப் பிரிந்தார் . 


எனப் 


வேற்று நாடு சென்ற 

பரமதத்தன் ஆங்கொரு 
பெண்ணைத் திருமணம் செய்து , பிறந்த மகவுக்குப் புனிதவதி 

பெயரிட்டுப் பாண்டி நாட்டில் வாழலானான் . 
தன்னைத் தேடி வந்த அம்மையாரின் கால்களில் வீழ்ந்து 
வணங்கித் தெய்வமெனப் போற்றி நின்றான் . 


இல்லறம் நல்லறமாகாத நிலையில் 

கணவருக்கு 
வேண்டாத ஊனுடம்பு எதற்கு ? என்ற றுதிப்பாட்டுடன் 
தேய்ந்த எற்புடம்பாம் பேய் வடிவைப் பெற்ற அம்மையார் 
தன் முழு அன்பையும் இறைவனிடம் செலுத்தலானார் . 
இறையருளால் 

மெய்யறிவு வரப்பெற்று இறைவனின் 


5 


அற்புதத்தை வியந்து 101 பாடல்களில் அற்புதத் திருவந்தாதி 
பாடினார் . பின்னர்த் திருவைந்தெழுத்தின் பெருமையைப் 
புகழ்ந்து 

20 பாடல்களில் திருவிரட்டை மணிமாலை 
பாடினார் . 


ஈறில்லா இன்பம் - தரும் இறைவன் திருவடி சேர்ந்து 
பிறவித் துன்பம் நீங்கச் சிவபெருமானின் கயிலைக் 
காட்சியைக் கண்ணாரக் 

கண்டு மகிழ விழைந்தார் 
அம்மையார் . கயிலையம்பதியைத் தன் கால்களால் மிதிக்க 
அஞ்சிய அம்மையார் தலையால் நடந்து கயிலை சென்றார் . 
அம்மையே என்று இறைவன் அழைக்க அப்பா எனப் 
பணிந்த அம்மையார் , 


"பிறாவாமை வேண்டும் , மீண்டும் பிறப்புண்டேல் 

உன்னை என்றும் 
மறவாமை வேண்டும் , இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து 


பாடி 


12 
அறவா ! நீ ஆடும் போதுஉன் அடியின் கீழ் இருக்க 


என்று உள்ளுருகி வேண்டினார் . 


சென்று 


திருவாலங்காட்டிற்குச் செல்லும்படி இறைவனால் 
பணிக்கப்பட்ட அம்மையார் அங்கு 

தலையால் நடந்து 
கூத்தப்பெருமானின் ஞானானந்தக் கூத்தைக் 
கண்ணாரக் கண்டு நைவளம் , இந்தளம் ஆகிய இரண்டு 
பண்ணிசைகளில் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 
பாடி மகிழ்ந்தார் . 


இறையருளால் எப்போதும் எம்பெருமானது தூக்கிய 
திருவடிக் , கீழமர்ந்திருக்கும் பெரும் . பேற்றினைப் பெற்ற 
அம்மையார் பிறவிப்பயனை அடைந்தார் . 


6 


தமிழ்கூறு நல்லுலகம் 

இவரைப் பேயார் 

என்றும் 
அம்மையார் என்றும் போற்றி மகிழ்கிறது . தமிழ் நாட்டில் 
ஏராளமான கோயில்களிலும் சேரள நாட்டிலும் இலங்கை , 
தாய்லாந்து , கம்போடியா , வியாட்னாம் ஆகிய கடல் கடந்த 
நாடுகளிலும் அம்மையாரது திருவுருவச் சிலைகள் இன்றும் 
உள்ளன . 


தமிழகக் கோயில்களிலுள்ள 

63 நாயன்மார்களின் 
திருவுருவப் படிமங்களில் அம்மையார் ஒருவரே அமர்ந்த 
கோலத்தில் காணப்படுவது இவரது தெய்வீக ஆளுமையின் 
அருமைப்பாட்டை உணர்த்துகிறது . 


சைவத் திருமுறைகள் பன்னிரண்டனுள் அம்மையார் 
பாடிய அற்புதத் திருவந்தாதி , திருவிரட்டை மணிமாலை , 
திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் ஆகியவை 
பதினொராந் திருமுறையுள் வைத்துப் போற்றப்படுகின்றன . 


அம்மையார் பாடிய இசைப் பாடல்கள் 


"கவுணியர் நாவுக்கரசர் பேயார் இம் மூவர் கற்கும் இயல் 
சை வல்லோர் " என்கிறது சேக்கிழார் புராணம் . இக் 
குறிப்பிலிருந்து 

ஞான சம்பந்தரையும் ( கவுனியர் ) 
நாவுக்கரசரையும் போலக் காரைக்கால் அம்மையாரும் 
( பேயார் ) இயற்றமிழிலும் இசைத்தமிழிலும் வல்லவர் என்பது 
தெளிவு . 


சந்த நயம் சிறக்கத் தேவாரம் பாடிய ஞானசம்பந்தர் 
கைகளில் எப்பொழுதும் பொற்றாளம் இருந்தது . 
அம்மையார் கைகளிலும் தாளம் இருந்ததைக் 
கோயில்களிலுள்ள அம்மையாரது சிற்பப் படிமங்கள் காட்டி 
நிற்கின்றன . அம்மையார் 

பாடிய முதல் முத்த 
திருப்பதிகத்தின் ஒன்பதாம் பாடலில் பழந்தமிழர் பாடிய 


7 


துத்தம் , கைக்கிளை , விளரி , தாரம் , உழை , இளி முதலான 
ஏழிசைப் பதங்கள் கூறப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது . 
இவை இன்றைய ச , ரி , க , ம , ப , த , நி என்ற ஏழு சுரங்களைக் 
குறிக்கும் . அதே பாடலில் சச்சரி , கொக்கரை , தக்கை , 
தகுணிதம் , துந்துபி , தாளம் , வீணை , மத்தளம் , கரடிகை, 
தமருகம் , குடமுழா , மொந்தை ஆகிய பன்னிரண்டு இசைக் 
கருவிகள் கூத்தப் பெருமானின் ஆடலுக்குப் பக்க இசை 
வழங்கியதாகவும் அம்மையார் பாடுகிறார் . 

இக் 
குறிப்புக்களிலிருந்து ஆழமான இசை ஞானத்தோடு நான் 
சம்பந்தரைப் போல் சந்தமிகு தாளப் பொலிவுடன் பாடும் 
தகைமை பெற்றுத் திகழ்ந்தவர் அம்மையார் 

என்பதும் 
உறுதியாகிறது . 


அம்மையார் பாடிய அற்புதத் திருவந்தாதி , திருவிரட்டை 
மணிமாலை , திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 
ஆகியவற்றுள் மூத்த திருப்பதிகங்கள் இரண்டும் இனிய 
பண்களில் பாடப்பெற்ற இசைப் பாடல்களாகும் . " கொங்கை 
திரங்கி " 

முதற் குறிப்புடைய மூத்த திருப்பதிகம் 
நைவளப் பண்ணிலும் , " எட்டியிலவம் " எனத் தொடங்கும் 
இரண்டாவது மூத்த திருப்பதிகம் இந்தளப் பண்ணிலும் 
அமைந்தவை . 


என்ற 


இப் பாடல்கள் ஒரு பொருள்மேல் ஒரே வகையான சீரில் 
அமைந்திருக்கும் * பதிகம் " என்னும் 

இசைப் பாடல் 
வகையிலானவை . பத்துப் பாடல்களைக் கொண்டது பதிகம் . 


செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் 
சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே 

( மூத்த திருப்பதிகம் 1, பாடல் 11 ) 


காரைக்காற் பேய்தன் 
பாடல் பத்தும் பாடி ஆடப் பாவம் நாசமே 

( மூத்த திருப்பதிகம் 2 , பாடல் 11 ) 


8 


எனத் தமது பதினோராவது பாடலில் பதிகப் பாடல்கள் 
பத்து என்பதையும் பாடல் பத்தும் பாடுவார் பெறும் 
பயனையும் கூறியுள்ளார் அம்மையார் . 


அம்மையார் பதிக வழியில் இசை உருப்படிகள் 


நாளும் இன்னிசையால் தேவாரம் பாடித் 
தமிழகமெங்கும் பக்தி நெறி பரப்பிய 

பரப்பிய ஞானசம்பந்தருக்கும் 
நாவுக்கரசருக்கும் காலத்தால் மூத்தவர் அம்மையார் . 
தலையால் நடந்து சென்று 

அம்மையார் வழிபட்ட 
திருவாலங்காட்டில் தாம் அடி வைத்து நடக்க விரும்பாது 
ஊர்ப் புறத்தே ஞானசம்பந்தர் தங்கினார் என்ற சேக்கிழார் 
கூற்று இதனை உறுதிப்படுத்துகிறது. ஆக , சம்பந்தரும் 
அப்பரும் சுந்தரரும் பாடிய தேவாரப் பாடல்களின் பதிக 
முறை அம்மையாரைப் பின்பற்றிய வழி என்பது தெளிவாகத் 
தெரிகிறது . இந்த இசை வகையை நம்பியாண்டார் நம்பிகள் 
பதிகப் பெரு வழி எனப் பாராட்டுவார் . 


பத்துப் பாடல்களால் தெய்வத்தை இசை கொண்டு 
பாடும் பதிக முறையைத் திருப்பாசுரம் பாடிய ஆழ்வார்களும் 
கடைப்பிடித்தனர் என்பதை , மாலை பத்தும் பண்ணின்பம் 
வரப் பாடும் பக்தர் ( 3.1.10 ) 

என்னும் பெரியாழ்வார் 
குறிப்பிலிருந்து தெளியலாம் . 


வகையை 


இதே இசைப் பாடல் 

மாணிக்கவாசகரும் 
விரும்பிப் பயின்றார் என்பதைத் திருவாசகத்திலுள்ள 
கோயிற் திருப்பதிகம் , திருக்கழுக்குன்றப் பதிகம் , அச்சோப் 
பதிகம் முதலான பாடற் பகுதிகள் உறுதி செய்கின்றன . 


திருவிசைப்பா , திருப்பல்லாண்டு பாடிய திருமாளிகைத் 
தேவர் முதலான ஒன்பதின்மரும் பதிக முறையையே 


9 


தெய்வத் துதிபாட உகந்த இசைவகையாகக் கொண்டு 
இருபத்தொன்பது பதிகங்களால் திருவிசைப்பாமாலை 
பாடினர். 


ஒரு பதிகத்திலுள்ள முதற் பாடல் எவ்வாறு பாடப் 
பெறுகின்றதோ அதே இசையமைப்பில் பதிகத்திலுள்ள 
பத்துப் பாடல்களையும் பாடுவது மரபு . அதே போல் பாடல் 
ஒன்றனின் முதற்பகுதியின் ( முதல் இரண்டு அல்லது முதல் 
நான்கு அடிகள் ) இசையமைப்பில் பாடலின் பிற்பகுதியைப் 
பாடுவது மரபு . 


தமிழர் வளம்படுத்திய பண்ணிசை முறை பிற்காலத்தில் 
கருநாடக இசை என்றழைக்கப்பெற்ற போது கீர்த்தனை 
என்னும் இசை வகை மிகச் சிறப்புப் பெற்றது . இதன் பல்லவி , 
அனுபல்லவி , சரணம் என்ற அமைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட 
சரணங்கள் பாடலில் 

அமைவது பதிகப் பெருவழியின் 
இலயமைப்பை ஒத்துக் காணப்படுகிறது . கீர்த்தனையின் 
எல்லாச் சரணங்களும் ஒரே பாடு முறையில் அமைவது 
பதிகப் பெருவழிப் பாடு முறையை ஒத்திருப்பதும் 
கருதப்படவேண்டும் . 


ஆகிய 


முத்துத்தாண்டவர் , மாரிமுத்தாபிள்ளை , அருணாசலக் 
கவிராயர் 

மும்மூர்த்திகளும் சியாமா 
சாத்திரியார் , தியாகைய்யர், முத்துசுவாமி தீட்சிதர் முதலான 
சங்கீத மும்மூர்த்திகளும் இன்னும் ஏறத்தாழ எல்லாக் 
கருநாடக இயலிசைப் பேரறிஞர்களும் கருநாடக இசையின் 
பல்வேறு இசை வகைகளில் கீர்த்தனை வடிவையே அதிகம் 
பயன்படுத்தினர் என்பது குறிக்கத்தக்கது . 


ஆக , பதிகத்திலிருந்து கீர்த்தனை வரை நீண்டதோர் 
இசைப் பாடல் மரபிற்கு முன்னை வித்திட்டவர் அம்மையார் 
எனத் தெளியலாம் . அவர் பாடிய தெய்வத் தமிழிசைப் 


10 


பாடல்களை மூத்த என்னும் அடைமொழி கொடுத்து மூத்த 
திருப்பதிகங்கள் என அழைப்பது எத்துனைப் பொருத்தம் ! 


வழிவழி அம்மையார் இசைக்கு முதன்மை 


பழந்தமிழ் மக்கள் மிகத் தொன்மைக் காலத்திலேயே 
பதினோராயிரத்துத் தொள்ளாயிரத்துத் தொன்னூற்றொரு 
(11, 991 ) ஆதி இசைகளைத் தெரிந்திருந்தனர் எனச் சிலப்பதி 
கார அரங்கேற்றுக் காதையில் அரும்பத உரையாசிரியர் 

5 
கூறியுள்ளார். காலப் போக்கில் இப் பெருந்தொகையான 
இசைகள் வாழ்வியலுக்கேற்பப் பண்படுத்தப் பெற்று 
நூற்று மூன்று ( 103 ) பண்கள் என வரையறுக்கப்பட்டன . இப் 
பண்களில் பழந்தமிழ் மக்கள் தெய்வத்தைப் போற்றி 
மகிழ்ந்து பரிபாட்டும் , தேவ பாணியும் , 

முன்னிலைப் 
பரவலும் , படர்க்கைப் பரவலும் பாடியமை குறித்துச் சங்கத் 
தொகை நூல்களும் சிலப்பதிகாரமும் சிறக்கக் கூறும் . 


இத்தகையதொரு பண்பாட்டுப் பின்னணியில் தெய்வத் 
தமிழிசை பாட அம்மையார் எடுத்துக்கொண்ட பண்கள் 
இரண்டு. ஒன்று நைவளம் என்னும் நட்டபாடை , மற்றையது 
இத்தளம் . 

ஏராளமான பண்கள் வழக்கத்திலிருந்தும் 
அம்மையாருக்குப் பின்வந்த இசைவாணரிற் பலர் 
அம்மையார் பாடிய இவ்விரு பண்ணிசைகளுக்கு 
முதன்மையும் முன்னுரிமையும் கொடுத்தமை தென்னிந்திய 
இசை வரலாற்றில் அம்மையார் இசை பெற்ற மதிப்புயர் 
செல்வாக்கை வலியுறுத்துகிறது , 


அம்மையாரை அடுத்துப் பதிகப் பெருவழியால் தேவார 
இசை பாடியவர் சம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் ஆகிய மூவர் . 
தமிழோடு இசை பாடிய நாயன்மார் மூவருள் அதிகமான 
பண்களில் தேவாரப் பதிகம் பாடியவர் ஞானசம்பந்தப் 
பிள்ளையார் . கானத்தில் எழு பிறப்பு எனச் சேக்கிழார் 


11 


பெருமானால் பாராட்டப்பெற்ற ஞான சம்பந்தப் 
பிள்ளையார் ஓர் இசை ஞானி . நுட்ப சுருதிகளைக் கொண்ட 
மேகராக்குறிஞ்சி , சி . செவ்வழி , வியாழக்குறிஞ்சி முதலான 
பண்களில் தேவார இசை பாடியதோடு யாழ்முரி என்னும் 
புதியதொரு பண்ணிசை பாடிச் -சகோடயாழ்ம் வித்தகர் 
திருநீலகண்ட யாழ்ப்பாணரைச் சொல்லொணா வியப்பில் 

6 
ஆழ்த்திய பெருமகனார் இவர். ஏழிசைக் செம்மலாம் 
இப்பிள்ளையார் மூன்று வயதில் ஞானப்பால் உண்டதும் 
இறைவனைச் சுட்டிப் பேருவகை பொங்கத் " தோடுடைய 
செவியன் " எனத் திருவாய் மலர்ந்து முதற் பதிகம் பாட எடுத்த 
இசை நட்டபாடைப் பண்ணிசையாகும் . திருவாலங்காட்டில் 
சிவபெருமானின் 

தூக்கிய 

திருவடிக் கோலத்தைக் கண்டு 
பேரானந்தம் மேலிட அம்மையார் திருப்பதிகம் பாடிய முதற் 
பண்ணாகிய நட்டபாடைப் பண் 

இசை தான் சம்பந்தர் 
திருவாயிலும் முதலில் எழுந்தது எத்தனை விந்தை 


" அர்ச்சனை UITLUL 

ஆகும் , 

ஆதலால் நம்மைச் 
சொற்றமிழால் பாடு " என இறைவனால் பணிக்கப்பட்டவர் 

7 
சுந்தரமூர்த்தி நாயனார் .1 

. இறைவனின் எல்லையில்லா 
அன்பில் திளைத்து மகிழ்ந்த சுந்தரர் * பித்தா பிறைசூடி 
பெருமானே " எனத் தொடங்கும் தேவாரத் திருப்பதிகத்தை 
இந்தளப்பண்ணில் 

பாடினார். அம்மையார் திருவாலங் 
காட்டு அப்பனின் 

கருணையைப் 

புகழ்ந்து பாடிய 
இந்தளப்பண் இசையைச் சுந்தரர் திருவாயிலும் 
முதன் முதலில் எழ வைத்த அகத்தூண்டுதலை என்னென்பது ? 


இசையில் 


அம்மையார் 

பண்களுக்கு 


கருநாடக 
முதன்மை 


என 


தமிழ்ப் பண்ணிசை பின்னர்க் கருநாடக் இசை 
அழைக்கப் பெற்ற காலம் முதல் பண்களின் பெயர்கள் 
இராகப் 

பெயர்களாக மாற்றி அழைக்கப்பெற்றன. 


12 


எடுத்துக்காட்டாகச் செந்துருத்திப்பண் மத்தியமாவதி 
இராகமென்றும் , பழம்பஞ்சுரப்பண் சங்கராபரண 
இராகமென்றும் அழைக்கப்பெறலாயின . இதுபோன்று 
அம்மையார் பாடிய நட்டபாடைப்பண் கம்பீர நாட்டை 
இராகமாகவும் , இந்தளப்பண் மாயாமாளவகௌளை 
இராகமாகவும் மாற்றுப் பெயர் பெற்றன . கருநாடக இசை 
விருத்தியில் இவ்விரு இராகங்களும் பெற்ற முக்கியத்துவம் 
அம்மையாரின் ஆளுமைச் சிறப்பைத் தெற்றெனக் காட்டி 
நிற்கக் காணலாம் . 


கம்பீரநாட்டை இராகத்திற்கு (நட்டபாடைப்பண் ) 
அரங்க 

நிகழ்ச்சிகளிலும் கோயில் வழிபாட்டிலும் 
முன்னுரிமை கொடுப்பது மரபு . இசைக் கச்சேரி , நாட்டியக் 
கச்சேரி , கதாகாலட்சேபம் 

ஆகிய அரங்க நிகழ்சிகள் 
களைகட்டி மங்களகரமாகத் தொடங்கக் கம்பீரநாட்டை 
மிகப் பொருத்தமான இசையாக 

இசையாக ஏற்கப்பட்டு வருகிறது . 
கோயில் இசையிலும் இந்த இசைக்குத் தனிச் சிறப்புண்டு. 
சுவாமி புறப்பாட்டின் போது நாகசுர இசையில் " மல்லாரி " 
இசைப்பது வழக்கம் . 

மல்லாரிக்குரிய 

இராகம் 
நட்டபாடையாகிய கம்பீரநாட்டையாகும் . கோயில் இசை 
மரபில் இது தொடர்ந்து வாழும் ஓர் இசைமுறை என்பது 
குறிக்கத்தக்கது . 


அம்மையார் எடுத்துக் கொடுத்த இந்தளப் பண்ணாகிய 
மாயாமாளவகௌளை இராகமும் தென்னிந்திய இசை 
வரலாற்றில் இற்றளவும் மிகச் 

சிறந்த 

இடத்தை வகித்து 
வருகிறது . 

கருநாடக சங்கீதப் பிதாமகர் புரந்தரதாசர் 
கருநாடக இசை பயிலுவோருக்குத் தொடக்க இசைப்பயிற்சிப் 
பாடங்களை 

அமைத்துக் கொடுக்க மாயாமாளவகௌளை 
இராகத்தைத் தேர்ந்தெடுத்தார் என்பது சிறப்பு . இதனால் 
இந்த இசை தெரியாத தென்னிந்திய இசையாளர் எவருமே 
இல்லை எனத் துணிந்து கூறலாம் . 


13 


F 


என்ற 


கருநாடக இயலிசை மேதைகள் பலருக்குத் தம் முதற் 
பாடலை இசைப்பதற்கு ஒரு தெய்வீக உள்ளூக்கத் தூண்டு 
கோலாய் மாயாமாளவகௌளை இராகம் இருந்திருக்கிறது . 
தென்னிந்திய இசையில் இந்த இராகம் ஏற்படுத்தியிருந்த 
ஆழமான உள்ளுயிர்ப்பை இது உணர்த்துகிறது . சங்கீத 
மும்மூர்த்திகளில் 

ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் 
திருத்தணி முருகன் அருள் பெற்றதும் 

முதலில் 
மாயாமாளவகௌளை இராகத்தில் 

ஸ்ரீநாதாதி 
குருகுஹ " என்னும் கிருதியைப் பாடினார் . முத்துசுவாமி 
தீட்சிதரால் " சங்கீத சாகித்திய பரத சிரேஸ்டர் " 
பாராட்டுப் பெற்றவர்கள் அவரது மாணாக்கரான தஞ்சை 
நாட்டிய சகோதரர் சின்னையா , 

பொன்னையா , 
சிவானந்தம் , வடிவேலு என்னும் 

நால்வர் . தமிழர் 
வளம்படுத்திய பரதநாட்டியக்கலை 

இன்று 

உலகளாவிய 
நிலையில் புகழோடு திகழ்வதற்கான பெருமைக்குரியவர்கள் 
இச் சகோதரர்கள் . தமிழ் , தெலுங்கு, வடமொழி, 
மலையாளம் , கன்னடம் ஆகிய மொழிகளில் ஏராளமான 
நாட்டிய 

இசை உருப்படிகளை இயற்றிய இவர்கள் 
முதன்முதலில் குரு காணிக்கையாகப் பாடிய " மாயாதீர்த்த 
ஸ்வரூபணி " எனத் தொடங்கும் ‘ நவரத்ன மாலை யில் முதல் 
இராகம் மாயாமாளவகௌளையாகும் . பிரபல கருநாட இசை 
மேதை மைசூர் வாசுதேவாச்சாரியார் "சிந்தயோகம் ஜானகி 
காந்தம் " எனத் தொடங்கும் தான் இயற்றிய முதலாவது 
கீர்த்தனையை மாயாமாளவகௌளை இராகத்தில் அமைத்து 
மனநிறைவு கண்டார் . 


இசை மேதைகளுக்கெல்லாம் அகத்துண்டுதலாய் விளங்கிய 
மாயாமாளவகௌளை இராகத்தில் இன்று கீதம் , சுரஜதி , 
வர்ணம் , பதம் , கீர்த்தனை , தில்லானந முதலான எல்லாக் 
கருநாடக இசை உருப்படிகளும் பயிலப்பெற்று வருகின்றன . 
தென்னிந்திய இசையாளரிடம் இந்த இராகம் ஏற்படுத்தி 
யிருக்கும் வலுவான தாக்கத்தை இது உறுதிப்படுத்துகிறது . 


14 


வடநாட்டிசையில் இந்தளப்பண்ணிசை 


வட நாட்டு இந்துதஸ்தானி இசைக்கும் தென்னிந்தியக் 
கருநாடக இசைக்கும் பொதுவான சில இராகங்கள் உண்டு . 
இவற்றின் பெயர்கள் வேறாக அழைக்கப் பெற்றாலும் 
அவற்றின் இசை அமைதி ஒன்றுதான் . எடுத்துக்காட்டாகக் 
கருநாடக இசையின் மோகனராகம் இந்துஸ்தானி இசையில் 
" பூப் " என்றழைக்கப்படுகிறது . இந்தவகையில் கருநாடக 
இசையின் மாயாமாளவகௌளை இராகம் இந்துஸ்தானி 
இசையில் ‘ பைரவதாட் என்ற பெயரில் இசைக்கப்பெறுகிறது . 


அம்மையார் தெய்வத்தின் கருணையைப் பாட எடுத்த 
பழந்தமிழ் இந்தளப் பண்ணிசையானது கருநாடக இசை, 
இந்துஸ்தானி இசை என்ற வேறுபாடற்று இன்று இந்திய 

சையின் முதன்மையானதோர் இராகமாகத் திகழ்வது 
இந்தியப் பண்பாட்டின் ஒருமைப்பாட்டிற்குச் சான்றாகிறது . 


தென்னிந்திய இசையின் தாய் 


. ! 


காரைக்காலம்மையாரின் உயர்தனித் 

தகைமைகள் 
மறுக்க முடியாத பல சான்றாதாரங்களுடன் நிறுவப்பட்டன . 
எத்தகைய அளவு கோலைக் கொண்டு கணித்தாலும் - 
இயற் தகைமை , இசை மேதமை , தத்துவப் பொருண்மை , புதிய 
வளமைகளைத் தோற்றுவிக்கவல்ல 

ஆளுமை 
ஆகியவற்றில் அவர் சிறந்து விளங்கக் காணலாம் . 


சை 


தொடர்ச்சியான தென்னிந்திய இசையின் நீண்ட 
வரலாற்றில் அவரவர் இயலிசை ஆற்றலால் தென்னிந்திய 
இசையை வாழ 

வைத்த தகைமையாளர் , சங்கீத 
மும்மூர்த்திகள் , ஆதி மும்மூர்த்திகள் , பதங்களின் சிற்பி , 
சங்கீதப் பிதாமகர் , சந்தப் பாவலப் பெருமான் , தேவார மூவர் 
என்றவாறு பொருத்தமான பெயர்கள் சூட்டிப் போற்றிப் 


15 


-- 


பாராட்டப்பட்டு வருகின்றனர் .. எல்லாத் தென்னிந்திய 
இயலிசை 

மேதைகளும் இனங்கண்டு போற்றிப் 
புகழப்படும்போது காலத்தைக் கொண்டு கணிக்கையில் 
இவர்கள் அனைவருக்கும் காலத்தால் மூத்த அம்மையாரைத் 
தென்னிந்திய இசையின் தாய் எனப் போற்றிப் பரவுதல் 
சாலப் பொருத்தம் . 


குறிப்புக்கள் 


1. க . 

வெள்ளைவாரணனார் , காரைக்காலம்மையார் , 
பன்னிரு திருமுறை வரலாறு ( இரண்டாம் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் , சிதம்பரம் , 1980 , பக் . 
683.701 , 


பகுதி ), 


2 . 


பெரியபுராணம் , 
பாடல் 60 . 


காரைக்காலம்மையார் 


புராணம் , 


3. 


உமாபதி சிவாச்சாரியார் , சேக்கிழார் புராணம் , பாடல் 
46 . 


4 . 


பெரிய புராணம் , திருஞானசம்பந்த சுவாமிகள் புராணம் , 
பாடல் 1008 1010 . 


16 


5. 


சிலப்பதிகாரம் , 3-45 , அரும்பத உரை 


6 . 


ஞானா குலேந்திரன் , யாழ்முரிப் பண்ணிசை, தெய்வத் 
தமிழிசை, கிருஷ்னி பதிகம் , தஞ்சாவூர் , 1994, பக் 5261 


7 . 


திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம் ,, 
தடுத்தாட்கொண்ட புராணம் , பாடல் 70. 


காரைக்காலம்மையார் அருளிச்செய்த 
திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 


முதலாம் திருப்பதிகம் 


பண் : நட்டபாடை 


1 . 


கொங்கை திரங்கி நரம்பெழுந்து 

குண்டுகண் வெண்பற் குழிவயிற்றுப் 
பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு 

பரடுயர் நீள்கணைக் காலோர் பெண்பேய் 
தங்கி யலறி யுலறுகாட்டில் 

தாழ்சடை எட்டுத் திசையும்வீசி 
அங்கங் குளிர் ந்தன லாடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


2 . 


கள்ளிக் கவட்டிடைக் காலை நீட்டிக் 

கடைக்கொள்ளி வாங்கி மசித்துமையை 
விள்ள எழுதி வெடுவெடென்ன 

நக்கு வெருண்டு விலங்குபார்த்துத் 
துள்ளிச் சுடலைச் சுடுபிணத்தீச் 

சுட்டிட முற்றுஞ் சுளித்துபூழ்தி 
அள்ளி யவிக்கநின் றாடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


K.A 2 


18 


3 . 


- வாகை விரிந்துவெண் நெற்றொலிப்ப 

மயங்கிருள் கூர்நடு நாளையாங்கே 
கூகையொபாண்டலை பாட ஆந்தை 

கோடதன் மேற்குதித் தோடவீசி 
ஈகைபடர்தொடர் கள்ளி நீழல் 

ஈமம் இடுசுடு காட்டகத்தே 
ஆகங் குளிர்ந்தனல் ஆடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


4 . 


குண்டிலோ மக்குழிச் சோற்றைவாங்கிக் 

குறுநரி தின்ன வதனைமுன்னே 
கண்டிலோ மென்று கனன்றுபேய்கள் 

கையடித் தோடிடு காடரங்கா 
மண்டலம் நின்றங் குளாளமிட்டு 

வாதித்து வீசி எடுத்தபாதம் 
அண்ட முறநிமிர்ந் தாடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


5 . 


விழுது நிணத்தை விழுங்கியிட்டு 

வெண்தலை மாலை விரவப்பூட்டிக் 
கழுதுதன் பிள்ளையைக் காளியென்று 

பேரிட்டுச் சீருடைத் தாவளர்த்துப் 
புழுதி துடைத்து முலை கொடுத்துப் 

போயின தாயை வரவுகாணா 
தழுதுறங் கும்புறங் காட்டிலாடும் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


19 


6. 


பட்டடி நெட்டுகிர்ப் பாறுகாற்பேய் 

பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை 
குட்டி யிடமுட்டை கூகைபேய்கள் 

குறுநரி சென்றணங் காடுகாட்டிற் 
பிட்டடித் துப்புறங் காட்டிலிட்ட 

பிணத்தினைப் பேரப் புரட்டியாங்கே 
அட்டமே பாயநின் றாடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


7 . 


சுழலும் அழல்விழிக் கொள்ளிவாய்ப்பேய் 

சூழ்ந்து துணங்கையிட் டோடியாடித் 
தழலுள் எரியும் பிணத்தைவாங்கித் 

தான் தடி தின்றணங் காடுகாட்டில் 
கழலொலி ஓசைச் சிலம்பொலிப்பக் 

காலுயர் வட்டணை இட்டுநட்டம் 
அழலுமிழ்ந் தோரி கதிக்க ஆடும் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


8 . 


நாடும் நகரும் திரிந்து சென்று 

நன்னெறி நாடி நயந்தவரை 
மூடி முதுபிணத் திட்டமாடே 

முன்னிய பேய்க்கணஞ் சூழச்சூழக் 
காடுங் கடலும் மலையும் மண்ணும் 

விண்ணுஞ் சுழல அனல்கையேந்தி 
ஆடு மரவப் புயங்கனெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


20 


9 . 


துத்தங் கைக்கிள்ளை விளரிதாரம் 

உழைஇளியோசைபண் கெழுமப்பாடிச் 
சச்சரி கொக்கரை தக்கையோடு 

தகுணிதம் துந்துபி தாளம் வீணை 
மத்தளங் கரடிகை வன்கைமென்றோல் 

தமருகங் குடமுழா மொந்தைவாசித் 
தத்தனை விரவினோ டாடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


10 . 


புந்தி கலங்கி மதிமயங்கி 

இறந்தவ ரைப்புறங் காட்டிலிட்டுச் 
சந்தியில் வைத்துக் கடமை செய்து 

தக்கவ ரிட்ட செந் தீவிளக்கா 
முந்தி அமரர் முழவினோசை 

திசைகது வச்சிலம் பார்க்க ஆர்க்க 
அந்தியில் மாநடம் ஆடுமெங்கள் 

அப்பனிடந்திரு ஆலங்காடே 


11 . 


ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி 

ஒன்றினை ஒன்றடித் தொக்கலித்துப் 
பப்பினை யிட்டுப் பகண்டையாடப் 

பாடிருந் தந்நரி யாழமைப்ப 
அப்பனை யணிதிரு வாலங்காட்டுள் 

அடிகளைச் செடிதலைக் காரைக்காற்பேய் 
செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் 

சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே . 


21 


பாடும் முறை 


தாளம் : ரூபகம் 


பண் : நட்டபாடை 
இராகம் : கம்பீரநாட்டை 


( 36 வது மேளராகமாகிய சலநாட்டையில் பிறந்தது ) 


ஆரோசை 


: 


ம 


அமரோசை 


கொங்கை திரங்கி நரம் பெழுந்து 

குண்டுகண் வெண்பற் குழி வயிற்றுப் 
பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு 

பரடுயர் நீள்கணைக் காலோர் பெண்பேய் 
தங்கி 

யலறி யுலறுகாட்டில் 

தாழ்சடை எட்டுத் திசையும் வீசி 
அங்கங் குளிர்ந்தன லாடு மெங்கள் 

அப்ப னிடந்திரு ஆலங்காடே . 


22 


சா , 


கமா UNT , - UUT 1 

காம் பா, மபா ; / 
கொங் . கைதி ர ... ங்கி / -நரம் பெமு .. நீது . 1 
பம்நிப பம கபமகசா / சகா 

மபா , ம - பா 
குண்டு . கண் வெண் .. பற் குழி வயி .. ற் றுப் / 


- 


பா , - மா - மபா - நிசா / சா , - சா ,. நிச்ச்நிபா / 
பங்கி ... சிவந் ... திரு . / பற் கள் நீ.ண்டு / 

பநிசா ; நிச்ாநிபா | கமபா; கபமக்கா 
பரடுயர் நீள்கணைக் / காலோர் பெண் .. பேய் 


சா , 


. 


. 


கமா பா , 

மயா / மகாம பா , நிபா ; / 
தங் கி யல 

யுலறு கா . ட்டில் / 
பநிச்நி 
ULO கபமகசா / சகா 

மபா , நி 

பா / 
தாழ்சடை .. .. எட்டுத் | திசை யும் வீசி .... 


- 


பா , 


மா , 


மபா நிசா / சா , சா , நிச்கச்நியா 
அங் கங் குளிர்ந்தன / லாடு..... மெங்கள் / 

பநிசா ; நிசாநிபா / கமபாமா கபமகசா / 
அப்பனி டந்திரு / 

லங் 

கா .. டே / 


( அடுத்த பாடல்களை இதே முறையில் பாடவும் ) 


23 


இரண்டாம் திருப்பதிகம் 


பண் : இந்தளம் 


1 . 


எட்டி இலவம் ஈகை சூரை காரை படர்ந்தெங்கும் 
சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடர்கௌவப் 
பட்ட பிணங்கள் பரந்த காட்டிற் பறைபோல் 

விழிகட்பேய் 
கொட்ட முழவங் கூளி பாடக் குழகன் ஆடுமே . 


2 


நிணந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பற் 

குழிகட்பேய் 
துணங்கை எறிந்து சூழம் : நோக்கிச் சுடலை 

நவிழ்த்தெங்கும் 
கணங்கள் கூடிப் பிணங்கள் மாந்திக் களித்த 

மனத்தவாய் 
அணங்கு காட்டில் அனல்கை ஏந்தி அழகன் ஆடுமே . 


3 . 


புட்கள் பொதுத்த புலால்வெண் தலையைப் புறமே 

நரிகவ்வ 
அட்கென் றழைப்ப ஆந்தை வீச அருகே சிறுகூகை 
உட்க விழிக்க ஊமன் வெருட்ட ஓரி கதித்தெங்கும் 
பிட்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே 


24 


4 . 


செத்த பிணத்தைத் தெளியா தொரு பேய் சென்று 

விரல் சுட்டிக் 
கத்தி உறுமிக் கனல்விட் டெறிந்து கடக்கப் 

பாய்ந்துபோய்ப் 
பத்தல் வயிற்றைப் பதைக்க மோதிப் பலபேய் 

இரிந்தோடப் 
பித்த வேடங் கொண்டு நட்டம் பெருமான் ஆடுமே 


5 . 


முள்ளி தீந்து முளரி கருகி மூளை சொரிந்துக்குக் 
கள்ளி வற்றி வெள்ளில் பிறங்கு கடுவெங் காட்டுள்ளே 
புள்ளி உழைமான் தோலொன்றுடுத்துப் புலித்தோல் 

பியற்கிட்டுப் 
பள்ளி யிடமும் அதுவே ஆகப் பரமன் ஆடுமே . 


6 . 


வாளைக் கிளர வளைவாள் எயிற்று வண்ணச் சிறுகூகை 
மூளைத் தலையும் பிணமும் விழுங்கி முரலும் 

முதுகாட்டில் 
தாளிப் பனையின் இலைபோல் மயிர்க்கட் டழல்வாய் 

அழல்கட்பேய் 
கூளிக் கணங்கள் குழலோ டியம்பக் குழகன் ஆடுமே . 


7 . 


நொந்திக் கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றிச் 
சிந்தித் திருந்தங் குறங்குஞ் சிறுபேய் சிரமப் படுகாட்டின் 
முந்தி அமரர் முழவின் ஓசை முறைமை வழுவாமே 
அந்தி நிருத்தம் அனல்கை ஏந்தி அழகன் ஆடுமே. 


25 


8 . 


வேய்கள் ஓங்கி வெண்முத் துதிர வெடிகொள் 

சுடலையுள் 
ஓயும் உருவில் உலறு கூந்தல் அலறு பகுவாய 
பேய்கள் கூடிப் பிணங்கள் மாந்தி அணங்கும் 

பெருங்காட்டின் 
மாயன் ஆட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே. 


9 . 


கடுவன் உகளுங் கழைசூழ் பொதும்பிற் கழுகும் 

பேயுமாய் 
இடுவெண் டலையும் எமப் புகையும் எழுந்த 

பெருங்காட்டிற் 
கொடுவெண் டலையும் பிறையுந் ததும்பக் கொள்ளென் 

றிசைபாடப் 
படுவெண் துடியும் பறையுங் கறங்கப் பரமன் ஆடுமே . 


10. 


குண்டை வயிற்றுக் குறிய சிறிய நெடிய பிறங்கற்பேய் 
இண்டுபடர்ந்த இருள் சூழ் மயானத் தெரிவாய் 

எயிற்றுப்பேய் 
கொண்டு குழவி தடவி வெருட்டிக் கொள்ளென் 

ரிசைபாட 
மிண்டி மிளிர்ந்த சடைகள் தாழ விமலன் ஆடுமே . 


11 


சூடு மதியம் சடைமேல் உடையார் சுழல்வார் 

திருநட்டம் 
ஆடும் அரவம் அரையில் ஆர்த்த அடிகள் அருளாலே 
காடு மலிந்த கனல்வாய் எயிற்றுக் காரைக் 

காற்பேய்தன் 
பாடல் பத்தும் பாடி யாடப் பாவம் நாசமே . 


26 


பாடும் முறை 


பண் இந்தளம் 

தாளம் : ரூபகம் 
இராகம் : மாயாமாளவகௌள 

( 15 வது மேௗராகம் ) 
ஆரோசை 

த நி ச 
அமரோசை : 


. 


ம 


எட்டி இலவம் ஈகை சூரை காரை படர்ந்தெங்கும் 
சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடர்கௌவப் 
பட்ட பிணங்கள் பரந்த காட்டிற் பறைபோல் விழிகட்பேய் 
கொட்ட முழவங் கூளி பாடக் குழகன் ஆடுமே . 


சரி 


மமா 


எட் டி 

சரி - கம 


கை 


கா மா - 

மா LOIT ; ம தபமகா / 
வம் 1 

சூ - ரை .. / 
பா ; , - தபா / பமதா 

பா , ம கமகரி // 
காரை .... ப.டாந் தெ . 

கும் 


- 


க 


கா 


சரி 

மாதப் தாதா / தநிச்ரி ச நி தா பா பா / 
சுட்ட ... லை | சூழ்ந்த 

ள்ளி / 
தநிச்நி - சநிதாபாபம / கமபத - நிச்நித பமகரி // 
சோர். ந்த குடர் / 

கௌ 

வ .... ப் 


. 


கா 


மா ;, மமா / ; மா மா ; மத பமகா / 
ப.ட்ட ... பி ணங்கள் 1.பரந்த . கா . ட்டிற் / 
சரி கம் பா ;, தபா / பமதா 

பா ;;; 
பறை போல் . வி 

/ 

பேய் ..... // 


- 


. 


சரி கா 

மாதப் 

தாதா / தநிசரி - ச்நிதாபா பா / 
கொ ட்ட முழ 

வங் 

கூளி 
தநிச்நி ச் நிதா பாபம் / கமபத - நிச்நித 

பமகரி // 
டு ..... 

மே .. // 
( அடுத்த பாடல்களை இதே முறையில் பாடவும் ) 


க 


. 


... ன் 


| ஆ . 


இராகச் சிறப்பியல்பு 


1 . 


. 


பண் 

நட்டபாடை 
இராகம் : கம்பீரநாட்டை 


மங்கலச்சுவை தரவல்ல இந்த இராகம் 36 ஆவது மேள 
இராகமாகிய சலநாட்டையில் பிறந்தது . சகமபநிச் , ச்நிபமகச 
என்னும் ஆரோசை அமரோசை கொண்ட திறம் ( ஒளடவ 
இராகம் ), சட்சமம் , அந்தர காந்தாரம் , சுத்த மத்திமம் , 
பஞ்சமம் , காகலி நிடாதம் ஆகிய இதன் சுரங்களில் நீட்டி 
ஒலிக்கும் காந்தாரமும் , நிடாதமும் 

வீரச்சுவையை 
உணர்த்தும் . உவகை , பெருமிதம் முதலான சுவைகளை 
வெளிப்படுத்தவும் இந்த இராகம் உகந்தது . 


2 


பண் : இந்தளம் 
இராகம் : மாயமாளவகௌளை 


பக்தி , கருணை ஆகிய சுவைகளை வெளிப்படுத்தச் சிறந்த 
இந்த இராகம் 15 ஆவது மேள இராகமாகத் திகழ்கிறது . 
சரிகமபதநிச் , சநிதபமகரிச என்னும் ஆரோசை அமரோசை 
கொண்ட இப் பண்ணிற்குரிய (சம்பூரண இராகம் ) சுரங்கள் 


28 


சட்சம் , சுத்த ரிடபம் , அந்தர காந்தாரம் , சுத்த மத்திமம் , 
பஞ்சமம் , சுத்த தைவதம் , காகலி நிடாதம் ஆகும் . இந்த 
இராகத்தின் ரிடபத்தைச் சட்சமாகக் கொண்டு ( குரல் திரிபு ) 
பாடினால் 

72 ஆவது மேள இராகமாகிய ரசிகப்பிரியா 
தோன்றும் . அவ்வாறே மத்திமத்தைச் சட்சமாகக் கொண்டு 
பாடினால் 

மேள இராகமாகிய சிம்மேந்திர 
மத்திமம் தோன்றும் . 


57 ஆவது 


மூன்று 

இயக்குகளிலும் ( ஸ்தாயி ) பாடுதற்கேற்ற 
விரிவான அமைப்புடைய இந்த இராகம் பல சேய் ( ஜன்னிய) 
இராகங்களை உடையது . கருநாட 

கருநாடக இசை பயிலுவோருக்கு 
இந்த இராகத்தில் முதலில் பயிற்சி பெறும் முறை இன்றும் 
கடைப்பிடிக்கப்படுகிறது . 


மாயாமாளவகௌளை இராகம் இரவு நேரத்தில் பாட 
மிக உகந்தது . 


ஈட்டபாடைப் பண பதிக அகராதி 


காரைக்காலம்மையார் 
மூத்த திருப்பதிகம் ( 1 ) முதற் பாடல் 


கொங்சை கிரங்கி 


பம்பங்கா தேவாரப் பதிக முதற பாடல் 


அங்கமும் வேதமும் 
உண்ணாமுலை உமையாளொடும் 
குரவம் கமழ் நறுமென் 
குறி கலந்த இசை பாடலினான் 
சடை ஆர் புனல் உடையோன் 
சிலை தனை நடுஇடை நிறுவி 
சூலம் படைச் சுண்ணப்பொடி 
செய் அருகே புனல் பாய 
தட நிலவிய மலை நிறுவி 
தோடுடைய செவியன் 
பத்தரோடு பலரும் பொலிய 
பாடக மெல் அடிப் பாவையோடும் 
பால் உந்து உறு திரள் 
பிறை அணி படர் சடை 
புண்ணியர் பூதியர் 
புவம் வளி கனல் புனல் 


30 


மத்தாவரை நிறுவி 
மனம் ஆர் தரு 
மைய ஆடிய கண்டன் 
மைம் மரு பூங்குழல் 
வண்டு ஆர் குழல் 
வானில் பொலிவு எய்தும் 


சுந்தரர் தேவாரப் பதிக முதற் பாடல் 


கொன்று செய்த கொடுமையால் 
நத்தார் படை ஞானன் ; 
மானும் மரை இனமும் 
வாழ்வு ஆவது மாயம் 


திருமங்கையாழ்வார் திவ்வியப் பிரபந்தப் பாசுர முதற்பாடல் 


அன்றாயர் குலக்கொடி 


நம்மாழ்வார் திவ்வியப் பிரபந்தப் பாசுர முதற் பாடல் 


அங்கும் , இங்கும் 
அஞ்சிறைய மடநாராய் ! 
என்றைக்கும் என்னை 
ஓராயிரமாய் உலகேழ் 
நண்ணாதால் முறுவலிப்ப 
பத்துடையடியவர் 
பாலனாயேழுல 
மாசறு சோதியென் 
மாலை நண்ணித்தொழு 
வெள்ளைச்சரிசங்கொடாரி 


கம்பீரநாட்டைஇராகஉருப்படிகள் 


உருப்படி 


ஆசிரியர் 


பாடல் 


தாளம் 


தீய்த்தனை 


ஸ்ரீஜலந்தர 


ஜெயசாமராஜஉடையார் 
மனவேதா 


ரசுமாம்சரணாகதம் 


மனவேதா 


நரநராராயணா 


விஸ்வநாதசாஸ்திரி 


ஜெயஜெயகணநாதா இனியேதுகவலை 


பெரியசாமிதூரன் 


ஆதி 


புரந்தரதாஸர் 


சாரணம்பேவாணி 


ஆதி 


ஸ்வாதிதிருநாள் 


ஜெயதேவகிகிஷோர 


ஜம்பை 


. 


துள்ளீவனம் 


ஸ்ரீபதிமநாபகம் 


மிச்ரசாபு / 


தவாபசாரி 


கிரிஜாரமண 


சரவணபவானந்தர் 


ஞானவிநாயகனே 


உளுந்தார்பேட்டை-சண்முகம் 


கணபதியேவருவாய் 


ஆதி 


இந்தளப்பண் பதிக அகராதி 


காரைக்காலம்மையார் 
முத்த திருப்பதிக முதற்பாடல் 


எட்டி இலவம் 


சம்பந்தர் தேவாரப் பதிக முதற் பாடல 


ஆயில் ஆரும் அம்பு 
அறத்தால் உயிர் காவல் 
ஆரூர் தில்லை அம்பலம் 
உகலி ஆழ்கடல் ஓங்கு 
ஏடு மலி கொன்றை 
கரை உலாம் கடலில் 
களையும் வல்வினை 
குலவு பாரிடம் போற்ற 
கோடன் கோங்கம் 
சடைபாய் எனுமால் 
சடையானை ரந்திரனோ ) 
சதுர மறை தான் துதி 
சீர் ஆர் கழலே - 5 ப 
சீரின் ஆர் மணியும் 
சுற்றமொடு பற்று அவை 
செந்நெல் அம் கழனி 


13 


திகழும் திருமாலொடு 
திருத் திகழ் மலை 
தொண்டு எலாம் மலர் 
தொழும் ஆறுவல்வார் 
நல்வாணை நால் மறையோடு 
நித்தலும் நியமம் செய்து 
நிலவும் புனலும் 
நீடல் மேவு நிமிர் புன்சடை . 
நீரானே நீள் சடைமேல் 
நீற்றானை நீள் சடைமேல் 
பரவக்கெடும் வல்வினை 
புடையின் ஆர் புள்ளி 
புனல் ஆடிய புன் சீடையாய் 
பூ அலர்ந்தன 
பொன் ஏர் தரு மேனியனே 
மழை ஆர் மிடரு 
மறம் பயம் மலிந்தவர் 
மறையானை மாசு இலாப் 
முத்தன் மிகுமூ இலை 
முன்னிய கலைப்பொருளும் 
வன்னி கொன்றை 
வான் உலாவும் மதி 
விண்டு எலாம் மலர 


நாவுக்கரசர் தேவாரப் பதிக முதற் பாடல் 


எத்தீப் புகினும் எமக்கு 
ஒன்று கொல் ஆம் அவர் 
செய்யர் வென் நூலர் 


K.A 3 


34 


சுந்தரர் தேவாரப் பதிக முதற் பாடல் 


இறைகளோடு இசைந்த 
கல்வாய் அகிலும் கதிர் 
கோத்திட்டையும் கோவலும் 
தலைக்குத் தலைமாலை 
திரு உடையார் திருமால் 
தேன் நெய் புரிந்து 
நெய்யும் பாலும் தயிரும் 
படம் கொள் நாகம் 
பித்தா , பிறைசூடி 
மத்த யாவை ஏறி 
மலைக்கு மகள் அஞ்ச 
வீழக் காலனைக் கால்கொடு 


திருவாலியமுதனார் திருவிசைப்பாப் பதிக 
முதற் பாடல் 


அல்லாய் பகலாய் 


திருமங்கையாழ்வார் திவ்விய பிரபந்தப் 
பாசுர முதற் பாடல் 


சலங்கொண்ட இரணியன் 
ந்தா விளக்கே 
வாடினேன் வாடி வருந்தினேன் 


35 


நம்மாழ்வார் திவ்வியப் பிரபந்தப் பாசுர முதற் பாடல் 


அணைவது அரவணைமேல் 
அருள் பெறுவார் 
இருத்தும் வியந்தென்னை 
ஓடும் புள்ளேரி சூடும் 
கிடந்த நம்பி குடந்தை 
கெடும் இடராய வெல்லாம் 
தாள தாமரை 
திருமாலிருஞ்சோலை 
முடிச்சோதியாய் 
முடியானே மூவுலகும் 
வீற்றிருந்தேழுலகம் 


மாயாமாளவகௌளைஇராகஉருப்படிகள் 


உருப்படி 


ஆசிரியர் 


பாடல் 


தாளம் 


கீதம் 


க.பொன்னையாபிள்ளை 


மாயாமாளவ 


திச்ரஏகம் 


இலட்சணகீதம் 


க.பொன்னையாபிள்ளை 


ரவி 
கோடி 
தேஜ 


மட்யம் 


சஞ்சாரிகீதம் 


க.பொன்னையாபிள்ளை 


கணநாதா 


திச்ரஏகம் 


சஞ்சாரிகீதம் 


பெரியசாமிதூரன் 


கணபதியேதுணை 


ரூபகம் 


வர்ணம் 


சுவாதிதிருநாள் 


சரஸிஜநாப 


கீர்த்தனை 


முத்துத்தாண்டவர் 


ஆடிக்கொண்டார் 


ஆதி 


தியாகராசர் 


மேருசமான 


மட்யாதி 


தியாகராசர் 


துளசிதள 


ரூபகம் 


தியாகராசர் 


விதுலகம்ரொக்தேக 


தியாகராசர் 


ரம்பவே 


ஜம்பை 


தியாகராசர் 


தேவிஸ்ரீதுளஸம்மா 


முத்துசுவாமிதீட்சிதர் 


ஸ்ரீநாதாதி 


சுவாதிதிருநாள் 


தேவதேவ 


ரூபகம் 


பொன்னையா 


மாயாதீர்த்த 


ரூபகம் 


ஜெயசாமராஜஉடையார் 


கூரசாசுர 


துருவம் 


மைசூர்சதாசிவராவ் 


தேவாதிதேவ 


துளஸீவனம் 


சர்மப்ரதா 


ரூபகம் 


கோபாலகிருட்டிணபாரதி 


நந்தாவொருசேதி 


கோபாலகிருட்டிணபாரதி 


நடனமாடினார் 


ரூபகம் 


இலக்குமணபிள்ளை 


களங்கமில்லா 


, 


முத்தைய்யாபாகவதர் 


ஆதிதியன்தேவாதி 

தேவம் தினமணிஉமாசக 


முத்தைய்யாபாகவதர் 


ரூபகம் 


முத்தைய்யாபாகவதர் 


தாரகநாமா 


பாபநாசம்சிவன் 


மஹிமஆரிய 


பாபநாசம்சிவன் 


புவனேஸ்வரிபுகழ் 


தேசாதி 


பாபநாசம்சிவன் 


இல்லாததை 


பாபநாசம்சிவன் 


மாயம்இதோ 


பல்லவிசேஷய்யர் 


நேநெரும்கனு 


பெரியசாமி 
தூரன் 


சகலகலாவாணி 


பெரியசாமிதூரன் 


செப்பிடுவித்தை 


பெரியசாமிதூரன் 


வேல்முருகனை 


மைசூர்வாசுதேவாச்சாரி 


சிந்தயேஹம் 


ரூபகம் 


மைசூர்வாசுதேவாச்சாரி 


களினருளுகுநீ 


ஆதி 


புரந்தரதாசர் 


ஹரியபிட்டரே 


மதுரைமாரியப்பசுவாமிகள் 


வந்தித்தேன் 

மகாகணபதி 
தேவதேவ 


சுவாதித்திருநாள்மகாராஜா 


ரூபகம் 


நகரம்முத்துசாமிக்கவிராயர் 


மனமேகவலையை 


ரூபகம் 


கீழ்வேளூர்மீனாட்சி 

சுந்தரம்பிள்ளை 


ஐயாஎனக்கொரு 


சங்கரதாசுசுவாமிகள் 


கல்விக்குரிய 


சங்கரதாசுசுவாமிகள் 


இவரேஎனக்கு 


ஏகம் 


KARAIKKALAMMAIYAR 


MOTHER OF SOUTH INDIAN MUSIC 


KARAIKKAL AMMAIYAR 


MOTHER OF SOUTH INDIAN MUSIC 


The two main streams of Indian Music that prevailed 
and flourished in India are , the Hindustani Music and the 
Camatic Music . Camatic Music has been nurtured and 
developed mainly in South India . It owes its origin to the 
ancient Tamils . It was thel Pan Isai of the ancient Tamils 
that dates back to over two thousand years , that later blos 
somed and flourished as Carnatic Music . At present this 
system of music , has won international recognition and 
eminence . 


Music composers of excellance 


South Indian Music has a long uninterrupted lineage of 
illustrious composers . These composers hailed from Tamil 
Nadu , Andhra , Kamataka , Kerala and sang in Tamil , 
Telugu , Kannada , Sanskrit and Malayalam . 


Shyama Sastri, Thiagaraja and Muthuswamy Dhik 
shitar who lived in the 18-19th century in Tamil Nadu en 
riched Camatic Music by composing kritis and kirtanas in 
Telugu and Sanskrit with unique style and attractive in 
novations . These three saintly musicians are acclaimed as 
Sangeetha Mummoorthykal ( Trinity of music ) . 


44 


There were three other notable composers Sirkazhi 
Muthuthandavar, Marimuthapillai and Arunachala Kavirayar 
who preceded these three and lived in Tamil Nadu in the 
16-17th century . 

For their exceptional Tamil Comatic 
music compositions they are jusuy described as Aadhi 
Mummoorthykal (Proto - Trinity of Music ) . 


There was another notable composer Kshetragna 
who lived in the 17th century 

17th century in Krishna District in 
Andhra Pradesh . He composed alluringly interesting 
Padams in Telugu and added excellance to Carnatic Music 
and is applauded as ‘ Sirpy of Padams ( Sculptor of 
padams ) . 


Before the time of Kshetragna there was another il 
lustrious Carnatic Music composer Purantaradasa in Kar 
nataka who lived in the 16th century , sang melodious and 
cnchanting compositions called * Padagalu and who 
pioneered and introduced the teaching methodology for 
Camatic Music . Purantaradasa is lovingly referred to as the 
Carnataka Sangeetha pithamagar ( Father of Carnatic 
music ) . 


The composer of Thiruppugazh Saint Arunagirinathar 
of the 15th century is apuy praised as Chanta paavala 
Perumaan ( Lord of rhythmic lyrics ) for the excellence of 
sciting compositions to intricate rhythmic patterns. 


Even before saint Arunagiri , there were the three Saiva 
Saints Appar , Sambandar and Sundarar who 

sang 
Thevarams and pioneered the Bhakthi movement in the 7th , 
8th and 9th centuries . These three saints are adoringly 
referred 

as Thevara Moovar ( The Trinity of 
Thevarams ) . 


to 


45 


In the long history of South Indian Music the above 
mentioned composers have been identified and given due 
recognition . 


A saint musician of paramount, indisputable , unique 
eminence who lived and sang divine songs before all the 
above mentioned composers , Karaikkal Ammaiyar had for 
some unknown reason gone not much noticed and not 
given the importance and due recognition that is righty 
due to her . She is undoubtedly the trail blazer , pioneer of 
South Indian Music , judged by any criteria of time and 
eminence of compositions. 

It is the endeavour of the 
author to justify the claim of Karaikkal Ammaiyar to the 
title of " Mother of South Indian Music r with appropriate 
and adequate research cvidences . 


1 


Karaikkal Ammaiyar lived in the 5th century , about 
one thousand five hundred years ago , in a village called 
Karaikkal in Tamil Nadu , (now in Pondicherry ). Popularly 
referred to as Karaikkal Ammaiyar, at birth she was named 
Punithavathy. 


Divine Life 


Karaikkal Ammaiyar is one of the 63 Saiva Saints . 


Punithavathy was bom in Karaikkal, a maritimne trad 
ing city in Chola Nadu to Danathathan - a famous mcr 
chant. From childhood Punithavathy grew up in a rcligious 
atmosphere worshipped Lord Siva diligently , chanted the 
five letter mantra Namasivaya and also attended to the 
needs of Saiva devotees . 


When she grew up as a charming young girl .she was 
wcdded to Paramathathan , son of a rich mcrchani in 


46 


Nagapattanam . Even after marriage she continued her 
chosen religious Jife . Saiva devotees who visited her home 
were lavishly fed and were given clothes and jewels ac 
cording to their needs . 


A hungry Saiva devotee came to her residence one 
day . As the full meal was not ready at that time, she gave 
the devotce one of the two mangoes that her husband had 
sent home to be kept for him . Later , when the husband 
came home she served him the other mango that she had . 
The mango was very delicious and her husband requested 
for the other mango also to be served . Punithavathy was 
in a dilemma. She prayed to Lord Siva and astonishingly 
by God s grace a mango appeared in her palm and she 
served this mango to her husband . As the fruit was ex 
tremely sweet and delicious compared to the previous one , 
the husband inquired as to where she obtained this mango . 
When Punithavathy spoke the truth her husband asked her 
to produce another mango with divine help . She entreated 
to Lord Siva , obtained another mango and gave it to her 
husband . On receiving the Cango the husband was 
shocked 

to 

find it disappear . Realising the divine nature 
of the wife , Paramathathan shivered in fear knowing that 
she is worthy of worship and he desserted her unan 
nounced . 


The husband went to another place in Pandy Nadu and 
married again and was blessed with a daughter whom he 
named Punithavathy. When Ammaiyar went in search of 
him , her husband fell at her feet and worshippped her as 
God s incarnation and said that as a mark of respect and 
devotion to her , he had named his daughter by the second 
wife as Punithayathy. Realising that she was not meant for 
worldly life Ammaiyar prayed to God fervently and got a 
frail , bony ghost - like appearance . 


47 


After this Ammaiyar led a fully dedicated life of 
prayer and service to Lord Siva and with divine inspiration 
sang the glories of the Lord . Among her compositions 
Arputa Thiruvanthathidescribes the wonders of the Lord in 
101 songs . Thiruvirutha Manimalai glorifies the greatness 
of the five letter mantra - Namasivaya . 


Ammaiyar s eagerness to end her cycle of birth and 
attain eternal bliss urged her to see the Lord at Mount 
Kailas . Fearing to tread the holy path with her feet she 
moved on her head to Mount Kailas. Seeing this , Lord 
Siva hailed her Ammaiyae (Mother ) and she called back 
Appa ( Father) and requested thus - 


" Piravāmai Vendum , Meendum pirappundael unnai 

enrum 
Maravamai vendum , innum vendum naan mahilndu 

paadi 
· Aravaa ! nee aadum podu un adikkeezh irukka" 


Oh Lord ! Let me not be bom again . If I were to be 
bom again let me not forget you ; also oh Lord ! I want to 
sing your glory and be eternally scated at your dancing 
feet. 


She was commanded by the Lord 

the Lord to proceed to 
Thiruvaalankaadu , She obeyed and moved on her head to 
Thiruvaalankaadu where she saw with ecstacy the etemal 
Divine Dance of the Lord . Overwhelmed with extreme 
delight, sweet melodies poured out of her heart, and she 
sang the Thiruvaalankaattu mootha Thiruppadiham in 
Nattapaadai pan Isai and Inthalap pan Isai. 


48 . 


By the immense grace of the Lord she was blessed 
to be seated at the feet of the Lord and attain her life s 
ambition . 


The Tamils of the world refer to her with deep 
reverence as Peyaar ( Divine spirit ) and Ammaiyar (Mother ). 
Statues depicting Ammaiyar s forms are not only found in 
various temples of Tamil Nadu and Kerala but are also 
found even today in overseas countries like Srilanka , Cam 
bodia , Vietnam and Thailand , 


It is to be noted that among the statues depicting the 
63 saiva Saints found in Temples only Ammaiyar is in a 
seated posturc . This perhaps gives her a unique spiritual 
importance . 


In the Twelve Saiva Canons ( Panniru Thirumurai ) 
Ammaiyar s compositions Arputha Thiruvanthathi, 
Thiruvirattai Manimaalai and Thiruvaalankaattu Mootha 
Thiruppadiham are included in the Eleventh Canon 
Pathinoraam Thirumurai ). 


Musical Compositions of Ammaiyar 


Sekkizhar Puranam refers to Kavuniyar, Navukkarasar 
and 

Peyaar as possessers of literary and musical 
eminence . This clearly shows that like Sambandar 
(Kavuniyar ), and Appar (Naavukkarasar ), Karaikkal Am 
maiyar (Peyar ) was equally competent as a lyricist /com 
poser and a musician . 


Sambandar who rendered Thevaram in excellant rhyth 
mic pattems has always been depicted with cymbals in his 
hands . Ammaiyar s statues also depict her with cymbals in 


49 


her hands. Also it is of great interest to note that Am 
maiyar in her 9th song of the first Mootha Thiruppadiham 
refers to the ancient musical notes of the Tamils Thutham , 
Kaikillai, Vilari, Taram , Uzhai & Illi the equivalent of the 
present day Sa , Ri , Ga , Ma , Pa , Da , Ni . In the same con 
text mention is made of twelve musical instruments cachari 
kokkarai, takkai , takunitham , thunthupi, talam , veenai , 
mathalam , karadihai, tamaruham , kutamuzha and mondai as 
accompaniments to the Dance of Siva . From the foregoing 
evidences it will be appropriate to draw the conclusion that 
Ammaiyar not only had a deep knowledge of music but 
also sang with rhythmic excellance like Gnana Sambandar . 


or the four compositions of Ammaiyar only the two 
padinams of Thiruvaalankaattu Moolha Thiruppadinam are 
musical compositions sung in Pan Isai . The first Padiham 
beginning with konkai thiranki is in Nattapaadaip pan 
and the second Padiham beginning with Etti ilavam is in 
Inthalap Pan . These songs are set to a musical composi 
tion Padiham . Padihams are sung on one subject to the 
same beat comprising of ten songs . 


Ceppiya senthamizh paththum vallaar sivakathi 

semthinpam eiythuvaarae 

( Mootha Thiruppadiham.l , song 11 ) 


* Karaikkaat Paey tan paadal paththum paadi 

aadap paavam naasamae 

(Mooiha Thiruppadiham , 2 , song 11 ) 


As mentioned above , the eleventh songs of these two 
padihams says that Padihams consists of ten songs and tells 
of the beneficial effects that accrues to the singer. 


K.A. 


50 


Influence of Ammaiyar s Padihams 

Padihams on later 
musical compositions 


Ammaiyar preceeded Sambandar and Appar whose 
devotional ortpouring as Thevarams initiated the bhakthi 
movement in Tamil Nadu . Sekkizhar mentions that Sam 
bandar didn t like to tread the sacred soil of 
Thiruvaalankaadu on which Ammaiyar had moved on her 

4 
head and had stayed at the outskirts of that sacred place . 
This is convincing evidence that Ammaiyar preceeded 
Sambandar . It will not be incorrect to assert that the 
Thevarams of Sambandar , Appar and Sundarar sung in the 
Padiham format would have been influenced by 
Ammaiyar s Padihams. Nambiaandaar Nambi praises the 
use of this padiham format as the Great channel of 
Padiham . 


The Alvaars , the authors of Thiruppaasurams also had 
used the Padiham format to sing the glory of the Lord . 
This is confirmed by Perialvar s paasuram that speaks of 
the devotecs singing the ten songs to music . 


Maalai pathum pan inbam varap paadum pakthar 

( 3.1-10 ) 


Saint Manickavasagar had also sought to follow 

the 
padiham format. This can be clearly seen from his Kovil 
thirup padiham , Thirukkazhukkunrap padiham and Acchop 
padiham . 


Nine authors comprising of Thirumaalihait Thevar and 
cight others also followed this same format of Padiham . 
They sang the glory of God in Thiruvisaip paamaalai that 
has twenty nine padihams. 


51 


It is the traditional practice to render all the ten songs - 
of the Padiham in the same pattem . Another aspect in 
rendering is to follow the pattern of the first two lines in 
the subsequent two lines in a four lines song or to follow 
the pattern of the first four lines in the subsequent four 
lines in an eight lines song . 


When Pan Isai blossomed as what came to be called 
Camatic music , the fom of composition called kirtana be 
came popular. Pallavi, Anupallavi and Charana combined 
together go to form a kirtana . The pattem of the prosc in 
the Charana appears to follow the Padiham pattem . It is to 
be noted that even the rendering of the Charanas is akin to 
that of the Padihain mode of rendering. 


It is of grcat interest to note that kirtana is the form of 
composition of choice right from the Proto Trinity of 
Music 

Muthuthandavar, Marimuthapillai and 
Arunachala Kavirayar followed by the Trinity of music 
Shyama sastri , Thyagaraja and Muthusamy Dhikshitar and 
nany others up to date . 


The long traditional lineage of compositions from 
Padiham to Kirtana owes their origin to Ammaiyar . 

It is 
an exhilarating thought that due recognition to Ammaiyar s 
Padihams are always given by refering to them with the 
adjective ‘Mootha (oldest) and called Mootha Thirup 
padihams . 


Priority of place for Ammaiyar s Music 


Commentator of Silappadiharam Arumpathauraiyaar as 
serts that the ancient Tamils knew eleven thousand nine 

5 
hundred and ninety one ( 11,991 ) melodies . In course of 
time they were systematised and codified as 


103 pans . 


52 


Sangam literature and Silappadiharam gives rich evidence 
of the various forms of devotional music paripaattu , 
Thevapaani, Munnilaip paraval and Padarkkaip paraval 
sung in Pan Isai by the ancient Tamils . 


In this background of abundance of Pan Isai that was 
in vogue , Ammaiyar chose two pans . One Naivalam also 
known as Nattapaadai and the other Inthalam . The musical 
composers who lived after Ammaiyar gave pride of place 
to these two pans inspite of the availability of a large num 
ber of pans. This in itself is evidence enough of the great 
impact and influence that Ammaiyar had on subsequent 
musical composers . 


The three Saiva Saints Sambandar , Appar and Sun 
darar sang Thevarams in the Padiha pattem of Ammaiyar . 
Among these three Saiva saints it is Sambandar who had 
sung Thevarams in the largest number of pans . Sekkizhar 
describes Sambandar as a Saint musician ( Isai Gnani) who 
is an incarnation of music . Sambandar not only composed 
Thevarams in intricate pans with subtle srutis like 
Mcharaga kurunchi, Sevvazhi and Viyazhakkurunchip pans , 
but is also credited of having created a new original pan 
the Yazh Muri . The intricate pattern of this pan had 
cven baffled the Sahotayazh exponent: Thiruneelakan 

6 
tayaznppaanar. Sambandar the Master of the musical 
seven notcs , as a three year old child after taking the 
Divine Milk pointed to Lord Siva in ecstacy and sang his 
first Thevarap padiham beginning with Thodudaiya 
seviyan , which was in Nattapaadaip pan . It is remarkable 
to note the coincidence that the devotional outpourings 
of Ammaiyar seeing the Divine dynamic Dance of the 
Lord at Thiruvaalankaadu . was also in the same pin 
Nattapaadai. 


53 


Lord Siva is said to have commanded Saint Sundarar 

7 
to make his offerings to Him in chaste Tamil Music . Im 
mersed in the boundless grace of the Lord , Sundarar sang 
his first Thevarap Padiham beginning with Pithaa pirai 
soodi in the Inthalap pan . It is noteworthy that inspired 
by the divine grace of the Lord , Ammaiyar also had sung 
the Inthalap pan . It is astonishing and instructive to find 
that the same pan had inspired Sundarar also to render his 
first Thevarap Padiham . 


In the course of time the nomenclature of the Tamil 
Pans changed as Camatic ragas . For example the Con 
thuruthip pan was named Madhyamavathi and the Pazham 
panchurap pan as Sankaraparanam . Likewise Ammaiyars 
Nattapaadaip pan came to be known as Gampira Naattai 
raga and Inthalap pan as Mayamalavagaula raga . In the 
development of Camatic music these two ragas sung by 
Ammaiyar have played a dominant soin 


It is the customary for Gampira Naattai raga (nal 
tapaadaip pan ) be given great importance and priority of 
place in performing arts and in temple music . 

It is ac 
cepted and it is in practice that a Music recital , Dance rcci 
tal or a Kathakalakshepam that commenccs with Gampira 
Naattai creates the right musical and auspicious ambicnce . 
Even in temple music Gampira Naattai has this stcllar role . 
When the Deity is brought out in procession it is accom 
panied by Nagasvara ‘Mallari music . The raga for Mallari 
music is Gampira Naattai (Nattapaadaip pan ) . It may te 
mentioned that in the temple music tradition this is strictly 
adhered to . 


The Mayamalavagaula raga ( Inthalap pan ) occupics a 
pride of place in South Indian Music . Tcaching of 
Camatic music for the beginners , wh : aga of choice of 


54 


was 


Purantharadasa the Sangeetha pithamagar 
Mayamalavagaula. It can be emphatically stated that all 
South India musicians knew Mayamalavagaula raga . 


It is striking to note that many of the famous com 
posers and exponents of Carnatic music have been inspired 
to sing their first composition 

the raga 
Mayamalavagaula . This demonstrates the deep rooted 
influence and acceptance of this raga in the domain of 
Camatic music . 


Muthuswamy Dhikshitar one of the Music Trinities on 
being blessed by . Lord Muruga of Thiruttani sang Sri 
Naadhadi Gurukuha his very first Kriti in 
Mayamalavagaula . 


the raga 


The disciples of Muthuswmy Dhikshitar Chinniah 
Ponniah , Sivandandam and Vadivelu the Tanjore Quar 
were honoured and confered the titlel Sangeeta Sahich 
Bharatha Sreshtars by their Guru . The present internation 
al stature and reputation that the Bharata Natyam art for 
of the Tamils enjoys today is largely due to these i . 
lustrious Tanjore Brothers . The four brothers have to thui 
credi: several elegant Dance musical compositions in 
Tamil , Telugu , Sanskrit, Malayalam , and Kannada. 
significant that they chose Mayamalavagaula raga to siig 
their first composition . The composition beginning with 
Maayaa theertha Swaroopini is the first piece of the 
Navaratnamalika which they composed as a dedicatioi 
and offering to their Guru , Muthuswamy Dikshitar . 


It IS 


Mention may be made of the popular Camatic 
musician Mysore Vasudevachariyar who also chose the 
raga Mayamalavagaula for his maiden composition Chin 
thayeham Janaki Kaantham . 


55 


Mayam alavagaula raga .which was the source of in 
spiration for many music exponents , is now being widely 
used to render almost all Carnatic musical forms Geetham , 
Svarajati, Vamam , Padam , Kirtana and Thillana. This con 
firms the tremendous impact of this raga on South Indian 
Music . 


Inthalap panāsai in North Indian Music 


There are a few ragas common both to North Indian 
( Hindustani Music ) and South Indian Music ( Carnatic 
Music ) . Though they are named differently , fundamentally 
they are the same . For example the Mohana raga of South 
Indian Music is called Boop in North Indian Music . 
Similarly the Mayamalavagaula of South Indian Music is 
sung in the north as Bhairav Thaat . 


The ancient Tamil Inthalap pan that inspired Am 
maiyar to sing the grace of God now occupies a distinc 
tively important place in both South Indian and North 
Indian Music thereby claiming an indisputable binding and 
wholesome role in the unity of Indian music . 


Claim as Mother of South Indian Music 


Irrefutable evidences adduced clcariy cstablish that 
Karaikkal Ammaiyar has a distinctive place of eminence by 
any criteria , be it antiquity of timc, clegance of composi 
tion , depth of meaning , spread of philosophy or inspirer of 
new musical excellence . 


Compared to great musical exponents who had been 
given appropriate titles as Sangeetha Mummiirthykal , 
Aadhi Mummoorthykal , Sirpy of Padains , Sangeetha 
Pithamagar , Chanthap paavala peruman , and Thevara 


56 


Moovar and are beeing remembered today , Karaikkal Am 
maiyar is the sole exception who has not been given ade 
quate and mcaninofiil recognition . 


Judged by the criterion of time, Karaikkal Ammaiyar 
is by far the oldest in this great galaxy of musical ex 
ponents and can therefore righty lay claim as the Mother 
of South Indian Music. 


Notes 


1. K. 


Vellaivarananar , Karaikkal Ammaiyar , Panniru 
Thirumurai Varalaru (Part II ) , Annamalai Univer 
sity , Chidambaram , 1980 , pp.683 - 701 . 


2. Periyapuranam , Karaikkal Ammaiyar Puranam , verse 

60 . 


3. Umapathi Civacchariyar, Sekkizhar Puranam , verse 46 . 


4. Periyapuranam , Thirugnanasampantha 

Puranam , verse 1008 - 1010 . 


Swamikal 


5. Silappathiharam , 3:45 , Arumpataurai. 


6. Gnana Kulendran , Yazhmurip Pan Issai , Theivath 

Thamizh Isai, Krishni Pathippakam , Thanjavur,, 
1994 , pp . 52 - 61 . 


7. Thiruththondar Puranam ! Periyapuranam , Thaduthaat 

konda Puranam , verse 70 . 


Tiruvalankattu mutta tiruppatikami ) 


pan 


nattapatai 


1 . 


konkai tiranki narampeluntu 

kunțukaņ veņpar kulivayirrup 
panki civantiru parka! ningu 

parațuyar nilkaņaik kālor penpey 
tanki alari ularukāttil 

tālcațai ettut ticaiyumvici 
ankan kulimtanal ātumenka ! 

appan itantiru vālankātē 


2 . 


kallik kavatițaik kālainittik 

kațaikkolli vānki macittumaiyai 
villa eluti vețuvetenna 

nakku veruntu vilankupārttut 
tullic cutalaic cuțupiņatic 

cuttița murruñ culittu pūlti 
alli avikkanin rāțum enkal 

appan itantiru vālankātē 


58 


3 . 


vākai virintu ven ne sf olippa 

mayankiruļ kūrnatu nālaiyānkē 
kūkaiyotāntalai pāța āntai 

kõţatan mērkutit tõțavici 
ikai patartoțar kallinilal 

imam ițucuțu kāțakattē 
ākan kulimtanal āțumenka! 

appan ițantiru vālankātē 


4 . 


kuņtilo makkulic corraivānkik 

kurunaritinna atanai munnē 
kantiſom enru kananrupēykal 

kaiyațittoțitu kāțarankā , 
manțalam ninrankulalamittu 

vātittu vici etuttapātam 
antam uranimirn tāțumer : ka ! 

appan ițantiru vālankātē 


5 . 


vilutu niņattai vilunkiyittu 

ventalai mālai viravapputtik 
kalututan pillaiyaik kāliyenru 

pērițţuc ciruțait tāvaļarttup 
puluti tutaittu mulaikoțuttup 

poyiņa tāyai varavukāņā 
taluturan kumpuran kattil āțum 

appan ițantiruvālankātē 


59 


6 . 


pattați nettukirp pārukārpēy 

paruntotu kūkai pakanțai āntai 
kuttiyiţamuttai kūkaipėyka ! 

kurunari censaņań kāțukāttir 
pittațit tuppuran kațil itsa 

piņattiņaip pêrap purattiānkē 
attamē pāyanin rātum enka ! 

appan itantiru vālankātē 


7 . 


culalum alalvilik koillivāippey 

cūlntu tunankaiyittotiāțit 
talalul eriyum piņattaivānkit 

tān taţi tinranan kāțukāttir 
kalaloli õcai cilampolippak 

kāluyar vattaņai ittunattam 
alalumiln tõri katikka āțum 

appan itantiru vālańkātē 


8 . 


nātum nakarum tirintucenru 

nanneri nāți nayntavarai 
muti mutupinat tittamate 

munniya pēykkanam cūlaccūlak 
kātun kațalum malaiyummannum 

vinnuñ cũlala analkaiyēnti 
āțum aravap puyankan enka ! 

appan ițantiru vālankātē 


60 


9. , tuttankaik killai viļaritārm 

ulai ili õcaipan kelumappāțic 
caccari kokkarai takkaiyõțu 

takunitan tuntupi tālamvīņai 
matta ! an karaţikai vankaimenrõl 

tamarukan kutamulā montaivācit 
tattanai viravinātāțum erkal 

appan ițantiru vālañkātē 


10. punti kalanki matimayanki 

irantavaraippuran kāttilițțuc 
cantiyil vaittuk katamaiceytu 

takkavar ittacen tivilakkā 
munti amarar mulavin õcai 

ticaikatu vaccilam pārkka ārkka 
antiyil manatam āțumenkal 

appan ițantiru vālankātē 


11. oppiņai illavan pēykaļkūți 

onrinai onraţit tokkalittup 
pappinai yittup pakantaiyātap 

pāțirun tannari yālamaippa 
appaņai aạitiru vālankattu ! 

aţikalaic cețitalaik kāraikkāspēy 
ceppiya centamil pattumvallār 

civakati cerntiņpam eytuvārē . 


Translation of Thiruvaalankattu 

Mutha Tiruppatikam 1 


The breasts have dried up ; the nerves are bulging ; 

Sunk are the eyes and hollow is the maw ; 
Ruddy are the gums in the two rows of tecth ; 

Two white tecth are jutting out; long are 
The raised ankles : thus, even thus is she- a ghost ! 

In the withered wood she abides screaming. 
In that wildemess of a forest, with His flowing 

Maited hair wafting in all the eight directions 
He our Father - , dances carrying in His 

Cool body , the fire . Behold Tiruaalangkaadu! 


1 


1 


A she - ghoul stretches her leg into a clcft of cactus ; 

It draws from the funeral pyre a burning brand , 
Grinds it into khol and paints her eye - iids thcrcwith ; 

It then cachinnates and ( anon ) gets alarmed , 
Beholding the approaching beasts , it jumps 

And gets bumt by the fire of the funeral pyre ; 
Totally resentig this , it puts out the fire by ncaping 

Dust theron . It is in such a crematory 
Our Father dances . Behold Tirusalangkaadu ! 


2 


62 


The white and ripe nuts of vaakai are rattling; 

It is dead of night - densely dark and bewildering; 
Now do bam -owl and aantalai begin to sing ; 

The homed owl jumps on a branch , its wings aflutter. 
It is crematory where pyres are arranged 

Under the shade of cactus entwined with indai creepers 
It is here our Father who with His cooled body 
Dances in the fire ! Behold Tiruaalangkaadu ! 

3 


Retrieving the cooked rice thrown into the homa - pit 

A fox eats it " Alas, why did we not eye the food 
Erc the fox beheld it ? " So cry the ghouls in wrath 

And run about in the crematory clapping hands . 
This crematory is indeed my Lord s theatre 

Where He dances the ullaalam - dance forming 
A mandala ; then our Father stands erect, 

His uplifted foot grazing the heavens , 
And danccs ! Bchold Tiruaalangkaadu ! 


4 


A ghoul devoured oily fat and decked herself 

Fittingly with a garland of white skulls . 
That ghoul christened her child as Kaali 

And reared it in splendour, she wiped out the dust 
· From the person of her child and suckled it. 

This done , away she went but did not return in time ; 
At this her child cries and cries and falls asleep . 

Such is the crematory where our Father 
Dances ! Behold Tinaalangkaadu ! 

5 


63 


The ghouls of flat, cloven feet and long nails 

Deliver their young ; kestrels, bam - owls , partridges 
And horned owls lay their eggs; ghouls, barn owls , 

Foxes and other birds and beasts tum fully 
The corpses left there all abandoned 

In the dreadful crematory where our Father 
So leaps and dances in all the eight directions 

That His heels hit His fundament! 
Behold Tiruaalangaadu ! 


6 


The fire - breathing ghouls whose rolling eyes spit fire 

Foregather and enact the dance of tunangkai; 
They run hither and thither, pull out the burning corpses 

From the pyre and cat the flesh thereof. 
Such is the fearful crematory where to the sounding 

of the anklets and the heroic anklct, our Father 
Dances His vattanai in the crematory whilst His 

Fulgurant strands of matted hair sway and sputter. 
Behold Tiruaalangkaadu ! 

7 


Lo , he is dead who willingly wandered through 

Country and city to gain the goodly way ; 
All shrouded , he is now laid beside the corpse 

Of an aged person ; such is the crematory 
Where the Lord whose jewels are snakes , 

Surrounded by the gathering hordes of ghouls , 
Holding the fire in His palm , so dances 

That woodland and ocean , mountain and earth 
Spin and whirl! Behold our Father s 

Tiruaalangkaadu ! 


8 


64 


Our Lord sings so tunefully that tuttham , 

Kaikkilai, vilari , taaram , uzhai and yili 
Mesh in harmony ; sacchari , kokkarai, takkai, 

Takunitham , karatikai , vankai, menthol, 
Tamarukam , kutamuzha and monthai accompany 

His singing in admirable unison . 
Our Father dances to the orchestral polyphony! 

Behold His place -- Tiruaalangkaadu ! 


9 


With befuddled intellect and bewildered manam , 

They place the corpse at the junction of the roads, 
Perform the obscquies and then take it to the crematory 

The red fire set to the pyrc by the one entitled , 
Glows like lamp ; such is the place where during 

twilight hour 
Our Father enacts the great dance whilst His anklets 
Sound , and the drum - beats of the celestials pervade 
All the directions, Behold Tiruaalangkaadu ! 

10 


The ghouls of Him who is beyond compare , foregather, 

Pat each other in glee , make dinsome riot 
And spread as in a dance ; the singing of partridges 

Is accompanied as though on yaazh by the foxes 
That stand close by ; such is the beauteous Tiruaalangkaadu 

Of our Father ! They that arc versed in this decad 
Of chaste Tamil sung on Him by Kaaraikkaal Pey 

Of bushy and spreading hair, will surely 
Come by Siva s way and bliss etemal. 


The Melody 


P2.2 : nattapatai 
Raga : Gampiranaattai 


Tala : Rupakan 


( Janya of 36th mc ! a raga Calanaattai) 


Arosai 


: SGMPNS 


Amarosai : SNPMGS 


konkai tiranki narampeluntu 

kuņțukaņ veņpar kulivayirrup 
panki civantiru pakaļ nintų 

parațuyar nīlkaņaik kalor penpēy 
tanki yalaſi ulaſukātřil 

tālcațai ettut ticaiyumvici 
ankan kulrintanal ātumenka ! 

appan ițantiru vālankāțe 


K.A.5 


66 


S , - gM - Ps 

gM - Ps - PP || mGM - P , - mP , || 
Koń - kaitira nki | naram pelu ntu | 

pmnp pm - gpmgS || SG - mP , m - P ; || 
kanțu - kan - venpar || kuli- vayir rup || 


P , - M , mp - ns, || S , -S , nssnP | 
paň kiciran tiru || par - ka ! - niņțu || 

Pn S ; nSn P IgmP, gP mgG || 
patuyar nilka naik | 

kālor pen péy 1 
S , g MP , 
MP , , P || mGm 

Ps - nP ; || 
tañ ki yala ri || U laru 

kā - třil || 
pnsn pm gpmg sill SG 

mP , n - P ; | 
tālca tai - eļļutticai - yumvi - ci|| 
P , M , mp , 

s , n , sig snell 
an kan kulir - ntanal | āļu tu me nk a ! || 

n P, gm PM gpmgs || 
appan ițan tiru | và lan kā tē || 


ns , 


pn S ; 


n S 


Tiruvalankattu 
Mutta Tiruppatikam 2 


pan : intalam 


1 . 


ettiyilavamikai cūrai kārai patarnterkun 
catta cutalai cūlntakalli cornta kutarkauvap 
pattapiņańkal parantakáttir paraipol vilikatpey 
kottamulavankūli pāšak kulakanātumē. 


2 . 


ninantānurukinilantăņnaippa nețumpar Kulikatpūy 
tunarkai erintu cūlamnõkkic cutalai navilttenku . 
kanankal kūțip pinankal mäntikkalitta manatiavai 
ananku kārtil analkaiyēnti alakan atumē . 


3. 


putkal potutta pulāven talaiyaippuramě narikavva 
atken salaippa antai vica arukē ciru kūkai 
utka vilikka üman verutta ori katittenkum 
pitka nattam pēnum iraivan peyarum perunkūté . 


4. 


cetta piņattait teliyātorupėy cenru viralcuţi 
katti urumik kanalvitterincu katakka pāyntupoyp 
pattal vayirtaip pataikka mõtip palapēy irintota 
pitta vētan kontu natram perumāņ ātumē . 


68 


5. 


mulli tintu mulari karuki mūļai corintukku 
Kalli varri vellil piſanku katuveň kāttulle 
Pulli ulaiman tölunnuțuttup pulittāl piyarkittup 
palli itamum atuvē ākap paraman ätumē . 


6 . 


vālaik ki ? ara valaivāl eyirtu vannacciņu kūkai 
mūlai talaiyum pinamum vilunki muralum 

mutukatoil 
tālippanaiyin ilaipāl mayirkkatalalvay 

alalakaļpēy 
kūļikkanañkal kulalõțiyampak kulakan āțumē . 


7 . 


nontik kitanta cutalai taţavi nukarum pulakkinric 
cintit tiruntan kurankuñ cirupēy ciramappatu 

kāttin 
munti amarar mulavin öcai muraimai valuvāme 
anti niruttam analkai ēnti alakan āțumē . 


8 . 


vēykal onki veņmut tutira veţikol cuțalaiyul 
Õyum uruvil ularu kūntal alaru pakuvāya 
pēykal kūtip piņañka! mānti anankum perunkāttiņ 
māyan āta malaiyān makalum maſuntu nokkamē 


9 . 


katuvan ukalunkalaicīl potumpiſkalakum 

peyumāy 
ituven talaiyum ēmap pukaiyum elunta 

perunkattir 
koțuven talaiyum piraiyun tatumpak 

kollenricaipātap 
patuven tuțiyum paraiyum karankap paraman 

äțume. 


60 


10. kunțai vayirruk kuriya ciriya nețiya pirankarpēy 

intu pagarnta irulcūł mayāntterivāy eyirrupēy 
kontu kulavi taţavi verutrik kollenricaipāța 
miņți miļirnta cațaikal tāla vimalan āțumē . 


11. cūšu matiyam cațaimēl utaiyar culalvār tirunattam 

āțum aravam araiyil artta aţika! aruļālē 
kātu malinta kanalvāy eyirtuk kāraik karpēy tan 
pātal pattum pāți atappāvam nācamé 


Translation of Tiruvalankattu 

Mutha Tiruppatikam 2 


It is a crematory of burning pyres girt with cactus ; 

Yetti , ilavam , eekai , soorai and kaarai abound here 
Where ghouls draw out and cat the exposed intestines 

Of corpses; it is here the Bhootas sing 
Accompanied on muzhavam by ghosts whosc cycs 

Are like those of the drum , 
And the handsome One dances 


1 


Fal melts and wets the ground; bcholding this 

The long - toothed and sunkcn - cyed ghouls 
Enact the dance of tunangkai; then they throw their looks 

Around , put out the fire in thc pyres, 
Eat the corpses to their hearts , content and ſccl 

Delighted ; it is in such a fitting crematory , 
Holding fire in , His hand , the handsome One danccs 2 


Jackals tug at and draw away the stinking 

White heads punctured by birds ; 
Owls raise a live and cry ; owlets wave amain thcir wings ; 

Barn - owls stare and cause fright in bcholders ; 
Foxcs howl everywhere in great urgency ; such is 

The great charnel -housc ; it is here 
The Lord desircs to enact His dance . 

2 


72 


It was a corpsc ; yei a ghoul was not sure of it; 

So it came near it , pointed a finger at it , cried aloud , 
Roarcd and throw at it a fire -brand ; even then 

It was rot sure of aught ; affrighted it fled far away 
And began to bcat in bewildcrmcnt its stomach 

Like into a picottah ; this witnessing, many a ghoul 
Took to th.cir nccis in sheer fear; it is in such a crematory 

Our Lori , in thc guise of a mad man , dances . 


Scorcrcd crc ciulli plants , charred is the firewood ; 

Brairs scep out of broken crania ; cacti wilt; 
Such is thic ſicrca crematory where wood - apple trees 

Abound ; it is iniciced His place of rest . 
It is in this wilderness, the Supreme One dances 

Girt with thic skin of an andered 
And spotted antc ! opc, the tiger - skin 

Dangting on His shoulder . 


5 


The colourful owlets of bright teeth - bent and ensate- , 

Gobblc up heads , brains and bodics of corpses 
And hoot in the crematory ; there ghouls whose 

Spreading hair is like the leaf of the taali - palm 
And whosc firc - red eyes arc ablaze , make 

Fiutcn music with their mouths along with 
The Bhoota hosts : it is here the handsome One 

Enacts His dance . 


6 


73 


The ghostlings feel the burnt- out pyres and come by 

Ficsh none , alas ; dazed , they fall asicep there ; 
Such is the crematory where the young ones of ghosts 

Endure much hardship ; it is here the handsome One , 
Holding fire in His hand , enacts the evening - dance 

Kecping time to the sound 
Of muzhavam played by the celestials 

That had come thithcr, in time . 
The evening dance : the dance cnacted 
during the hour of Pradosha 

7 


It is a crematory where bodics bum crackling 

And where lofty bamboos scaiter white pearls ! 
There the huge and loud -mouthed ghouls 

Of dry and dangling hair and tired bodies 
Forcgather and eat to their hearts content 

The corpses ; it is in such a great crematory 
The Onc of gramaryc dances; the Daughter 

Of the Mountain witnesses this in wonder . 


8 


It is a crematory through wiiich male monkeys 

Leap about; it is girt with bamboos ; it is full 
Of ghouls and vultures; here abound the white 

Skuls and the smoke of the pyres ; it is here 
The supreme One dances whilst His crooked , 

Whitle mazhu and crescent wobble , 
The white tudi and the drum resound 

And the basic note of music hums: " Koll ” . 


9 


74 


The hollow - stomached ghouls -- short and small--, 

Or huge mountains and the ghouls of fiery mouths 
And fierce teeth abiding in the crematory imbrowned 

by indai plants , sometimes coddle and sometimes resent 
Their infants . To the singing of these whose basic note 

Sounds " Koll the pure One dances whilst His 
Dense and Áright matted strands of hair dangle low . 10 


He sports crescent in His matted crest ; He , for ever , 

Dances His twirling dance ; His waist is cinctured 
With a serpent. Lo , whoever, by His grace , 

Is able to sing and dance out this decad 
Of Karaikkaal Pcy of fiery mouth and sharp teeth 

That abides in the crematory , 
Will be freed clean of all sins . 


The Melody 


Pan : Intalam 
Raga : Mayamala vakaula 


Tala : Rupakam 


( 15th Mela raga ) 


Arosai 


: SRGMP DNS 


Amarosai : SNDPM GRS 


etti ilavam ikai cūrai kārai patarntenkum 
cutta cutalai cūlnta kalli corta kutar 

kauvap 
patta piñanka! paranta kāttir paraipõl 

vilikatpey 
kotta mulavankūļi patakkulakan āķumē. 


76 


1 


SI G M ;, mM | ; - MM - M ; 

M ; md 

pmG 
et - ți ila va ml i - kai cū rai 

gm 

P ;, - d P pmD - Pim gmgr 
kā rai pa 

te n 

ku m ... 


ST 


tarn 11 


SI 


cut 


ta 


GM dp DD || dnsi śn D P PII 

cu ta lai || cūlnta ka 1 
dnsn Śn DP pm | gmpd - nśnd pmgr || 
cor nta ku tar || kau 

pl 


va . 


. 


SI G - M ;, mM 

Il ; M 

M ; md pmG 
pat ta pi ņańka ! || 

paru nta kā ttir 
gm P ;; dp pmD 

ill 
parai- po 1 .. vili kat 

pei .. ) 


sr 


Pi 


SI 


G Mdp D D dnši 

SnD P P 
ko - ita mula va ñ | kū li - pā · takl 

dn śn - snDP pm || gmpd - išnd -pmgr || 
ku la - ka .. n . || ā ... ļu .. mē .. 11 


- tu 


Unique Characteristics of the 

Ragas 


1 . 


Pan : Nattapaatai 
Raga : Gampira naattai 


This raga , janya of the 36th Mcla : Chalanaata is most 
suited to create an auspicious atmosphere . Its an audava 
raga with sa ga ma pa ni sa as Arohana 2nd sa ni pa ma 
ga sa as Avarohana . Or the Sadja .- Antara ga , Suddha ma , 
Panchama and Kakali Ni the cxtcndcd notes of Ga and Ni 
induce the spirit of valour ( Vccra ). This raga is also 
suited to express extreme ecstasy and ſociing of clation . 


2 . 


Pan : Intalam 
Raga : Mayamalavagaula 


This 15th mcla raga is best to express pioty and com 
passion . Its a sampooma raga with sa si g3 ma pa da ni sa 
as its Arohana and sa ni da pa ma ga si sa 25 its 
Avarohana ) taking sadja , sudha ri, antara g2 , sudha ma , pa , 
wudha da , and kakali ni . When the ri of this aga is taken 
as sa by the modal shift of tonic Resihapriya of the 
72 melaragas appcars . 

Similarly when thc 
this raga is taken as sa we get the 57th mcläraga the 
Simhendramadyamam . 


ma of 


78 


This raga lends itself for elaborate rendering with ease 
in all three octavcs . It is a practise in Camatic music even 
today to employ this raga to teach beginners. This raga is 
best suited to be sung in the nights . 


Acknowledgement 


Nataraja dancing urthuvatandava Tiruvalangadu 
C. Sivaramamurthy , Nataraja in Art Thought and 
Literature , National Museum , New Delhi, 1974 . 


2 . 


Karaikkal Ammayar with cymbals in hand O.C. Gan 
goly , South Indian Bronzes Mahabarat Publishers, Cal 
cutta , 1978 . 


3 . 


The Hymns of Karaikkal Ammaiyar Englished by 
Sekkizhaar Adi- p - podi T.N. Ramachandran , Internation 
al Institute of Saiva Siddhart2 Research , Dhar 
mapuram , Mayiladuthurai, 1993 . 


